Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


சின்னத்தம்பி எழுதிய 
நாலு மந்திரி கும்மி 


nAlu mantirik kummi 
of cinnattampi 


In Tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 

Our Sincere thanks go to Tamil Virtual Academy for providing a scanned PDF of this 
work. 

This e-text has been prepared using Google OCR online tool and subsequent proof- 
reading of the output file. 

Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2022. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of Tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
https://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


சின்னத்தம்பி எழுதிய 
நாலு மந்திரி கும்மி 


Source: 


நாலு மந்திரி கும்மி 

பதிப்பாசிரியர்‌ : புலவர்‌. ௪. திலகம்‌, பி. லிட்‌., தமிழ்ப்‌ பண்டிதர்‌, 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌. 

தஞ்சாவூர்‌ மகாராஜா சரபோஜியின்‌ சரசுவதி மகால்‌ நூலகம்‌, 
தஞ்சாவூர்‌. 

2004விலை : ரூ. 15-00 


தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ வெளியீட்டு எண்‌. 468 


நூற்பதிப்பு விளக்கக்‌ குறிப்பு 

நூற்பெயர்‌ : நாலு மந்திரி கும்மி 

பதிப்பாசிரியர்‌ : புலவர்‌. ச. திலகம்‌, பி. லிட்‌., 

வெளியிடுபவர்‌ : இயக்குநர்‌, சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌. 


வெளியீட்டு எண்‌. : 468 


மொழி : தமிழ்‌ 

பதிப்பு : முதற்பதிப்பு 
வெளியீட்டு நாள்‌ : செப்டம்பர்‌, 2004 
பக்கங்கள்‌ : 52 

அச்சிட்டோர்‌ : சரசுவதி மகால்‌ நூலகம்‌. 


மெலிந்த அட்டை : கும்மிப்பாட்டு 
விலை : ரூ. 15-00 


வெளியீட்டாளர்‌ முகவுரை 


தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்தின்‌ தமிழ்த்துறைப்‌ பிரிவில்‌ ஏறத்தாழ நான்காயிரம்‌ 
ஏட்டுச்‌ சுவடிகள்‌ உள்ளன. பல்வேறு துறைச்சார்ந்த சுவடிகள்‌ இவற்றுள்‌ அடங்கும்‌. 
அவ்வாறுள்ள சுவடிகளில்‌ ஒன்றே “நாலு மந்திரி கும்மி' என்பதாகும்‌. இந்நூலின்‌ 


ஆசிரியர்‌ "சின்னத்தம்பி' என்பவராவார்‌. நாலு மந்திரி கதை என்ற பெயரில்‌ பல ஏட்டுச்‌ 


சுவடிகள்‌ தமிழகத்திலும்‌, பிற பகுதிகளில்‌ உள்ள நூலகங்களில்‌ இருந்தபோதும்‌ இங்கு 
பதிப்பிக்கப்படும்‌ சுவடி கும்மி வடிவில்‌ உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


சிறிய ஏட்டுச்சுவடியாயினும்‌ சுவையான அறிவுபூர்வமான கருத்துக்களை 
எடுத்துக்கூறும்‌ கதை அமைப்பு உள்ளது. இதனைச்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்‌ தமிழ்ப்‌ 
பண்டிதர்‌ திருமதி. F. திலகம்‌ என்பவர்‌ செப்பமுற பதிப்பித்துள்ளார்‌. அவருக்கு என்‌ 


பாராட்டுக்கள்‌. 


இந்த ஏட்டுச்‌ சுவடியை சரசுவதி மகால்‌ நூலகத்திற்கு அன்பளிப்பாகக்‌ கொடுத்த மேல்‌ 
பகவதிபாளையம்‌ திரு. ஆர்‌. கருப்பையா என்பவருக்கு என்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 


இந்நூல்‌ பதிப்பிப்பதற்கு நிதியுதவி நல்கிய நடுவண்‌ அரசுக்கு என்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. 


இந்நூல்‌ செப்பமுற பதிப்பிக்கக்‌ காரணமாகத்‌ திகழ்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவரின்‌ 
நேர்முக உதவியாளர்‌ (பொது) மற்றும்‌ சரசுவதி மகால்‌ நூலக நிருவாக அலுவலர்‌ திரு. 
வே. இலட்சுமணன்‌, M. A., நூலக வெளியீட்டு மேலாளர்‌ முனைவர்‌ குடவாயில்‌ 


பாலசுப்ரமணியன்‌ மற்றும்‌ துறை சார்ந்த பணியாளர்களுக்கும்‌ என்‌ பாராட்டுக்கள்‌. 


தஞ்சாவூர்‌, 16-9-2004 டாக்டர்‌ ஜெ.ராதாகிருஷ்ண ன்‌, இ.ஆ.ப., 
சரசுவதி மகால்‌ நூலகம்‌. மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ மற்றும்‌ இயக்குநர்‌ 
முகவுரை 


நெடுங்காலமாக மக்களிடத்திலே செல்வாக்குடன்‌ வழங்கி வருகின்ற கதைகளாக 
எண்ணற்றவை அமைந்திருக்கின்றன. இவற்றில்‌ வாய்மொழி கதை இலக்கியங்கள்‌ 
என்று சொல்லத்‌ தக்கனவாக, மரியாதை ராமன்‌ கதைகள்‌, ராயர்‌ அப்பாஜி கதைகள்‌, 


தெனாலிராமன்‌ கதைகள்‌ முதலிய வரிசையில்‌ இந்நாலுமந்திரி கதையும்‌ ஒன்றாகும்‌. 


சரசுவதி மகால்‌ நூலகத்தில்‌ தமிழ்த்‌ துறையில்‌ சார்ந்த சுவடி எண்‌ 112-ஆக நாலு மந்திரி 
கதை எனும்‌ நூல்‌ அம்மானை வடிவிலும்‌, சுவடி எண்‌ 1810-ஆக நாலு மந்திரி கதை 
கும்மி வடிவிலும்‌ இரு நூல்கள்‌ உள்ளன. இவற்றில்‌ நாலு மந்திரி எனும்‌ கும்மியே இங்கு 


பதிப்புப்‌ பெறுகின்றது. இச்சுவடி நூல்‌ 47 ஏடுகளைக்கொண்டு, முழுமையாக உள்ளது. 


இதன்‌ ஆசிரியர்‌ சின்னத்தம்பி என்பவர்‌ என்பதை 


"வாசம்‌ புகழ்சின்னத்தம்பித்‌ தமிழுக்கு 


வாக்கருள்‌ வாய்பரமேஸ்வரியே" 


என்ற பாடலடிகளால்‌ அறியலாம்‌. இச்சுவடியை நூலகத்திற்கு 5-7-90இல்‌ கரூர்‌ வட்டம்‌, 
காக்காவாடி கிராமம்‌, மேல்‌ பகவதிபாளையத்தைச்‌ சார்ந்த திரு. R. கருப்பையா 


என்பவர்‌ அன்பளிப்பாகக்‌ கொடுத்துள்ளார்‌. 


இதுபோன்ற நாலு மந்திரி கதை என்ற சுவடிகள்‌ பிற நூலகங்களிலும்‌ உள்ளன. 
கீழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூலகம்‌ - சென்னையில்‌ ஒரு சுவடியும்‌, கீழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ 
நூலகம்‌ - திருவனந்தபுரத்தில்‌ பதினோரு சுவடிகளும்‌, போடிலியன்‌ நூலகம்‌ - 
ஆக்ஸ்போர்டில்‌ ஒரு சுவடியும்‌, பிபிலாதேகு தேசிய நூலகம்‌ -urfa , பிரான்சில்‌ இரு 
சுவடிகளும்‌ ராயல்‌ நூலகம்‌ - கோபன்‌ ஹேகன்‌, டென்மார்க்கில்‌ இரண்டு சுவடிகளும்‌ 
உள்ளன. பாவடிவில்‌ இந்நூலில்‌ கூறப்பெற்றுள்ள கதைகளின்‌ சுருக்கம்‌ 
முன்கதைச்சுருக்கம்‌ எனும்‌ பகுதியில்‌ கூறப்பெற்றுள்ளது. 


"நாலு மந்திரி கும்மி' என்னும்‌ இந்நூல்‌ பதிப்பிக்க அனுமதியளித்த முன்னாள்‌ நூலக 
இயக்குநரும்‌, தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவருமாகிய திரு. சி. கோசலராமன்‌, இ. ஆ. 
ப., அவர்களுக்கும்‌, இந்நாள்‌ மாவட்ட ஆட்சியாளரும்‌, நூலக இயக்குநருமான டாக்டர்‌ 
ஜெ.ராதாகிருஷ்ணன்‌, இ.ஆ.ப., அவர்களுக்கும்‌, மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ அவர்களின்‌ 


நேர்முக உதவியாளர்‌ (பொது) மற்றும்‌ நூலக நிருவாக அலுவலர்‌ திரு. வே. 
இலட்சுமணன்‌, 14. A., அவர்களுக்கும்‌, வெளியீட்டு மேலாளர்‌ முனைவர்‌ குடவாயில்‌ 


பாலசுப்ரமணியன்‌ அவர்களுக்கும்‌, நூலக கணினி பிரிவினருக்கும்‌ என்‌ நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌ புலவர்‌ ச. திலகம்‌, தமிழ்ப்பண்டிதர்‌ 


கதைச்‌ சுருக்கம்‌ 


மதுராபுரி என்னும்‌ ஊரில்‌ போதவாதித்தன்‌, போதவிபூஷணன்‌, போதவியாகரன்‌, 
போதச்சந்திரன்‌ என்னும்‌ நால்வர்‌ (மந்திரிகள்‌) வாழ்ந்து வந்தனர்‌. அவர்கள்‌ 
தென்மதுராபுரியின்‌ அரசனான அழகேசன்‌ என்பவனிடம்‌ மந்திரிகளாக ஆன 


கதையைக்‌ கும்மித்‌ தமிழாகக்‌ கூறுகிறேன்‌. சண்முகன்‌ துணையாகவும்‌, நடமாடும்‌ 


சிதம்பரநாதன்‌ அருள்புரியவும்‌, வீரபத்திரன்‌ பாடித்‌ துதித்த இக்கதையை நாட்டுப்புற 
மக்கள்‌ கொண்டாடச்‌ சின்னத்தம்பியாகிய யான்‌ சொல்ல முற்படுகிறேன்‌. எனக்கு 


நல்வாக்கு அருள்வாய்‌ பரமேஸ்வரி என வேண்டி இக்கதையாசிரியர்‌ கூறுகின்றார்‌. 


போதவாதித்தன்‌ முதலிய நால்வரும்‌ காராவு வம்சத்தினர்‌. அவர்கள்‌ தென்மதுராபுரி 
நோக்கிக்‌ கானகத்தில்‌ நடந்து சென்றனர்‌. அவ்வழியில்‌ பருத்த கால்களையுடைய 
ஒட்டகம்‌ ஒன்று சென்றிருத்தலை அதன்‌ கால்‌ சுவடுகளைக்‌ கொண்டு அறிந்தார்கள்‌. 
ஒட்டகத்தின்‌ சொந்தக்காரன்‌ ஒட்டகத்தைக்‌ காணாமல்‌ ஒரு மாதமாகத்‌ தேடி 
அலைந்தான்‌. இந்த மந்திரிகள்‌ நால்வரையும்‌ கண்டு விசாரித்தான்‌. 


நால்வருள்‌ ஒருவன்‌ ஒட்டகம்‌ மருந்து மூட்டையுடன்‌ சென்றதா என்றான்‌. ஒருவன்‌ 
அதற்கு ஒரு கண்‌ பொட்டையோ என்றான்‌. ஒருவன்‌ அதற்கு ஒரு கால்‌ ஊனமோ 
என்றான்‌. ஒருவன்‌ அதன்‌ வால்‌ மிகவும்‌ குட்டையானதோ என்றான்‌. அவர்கள்‌ 
கூறியனவெல்லாம்‌ சரியாக இருந்தமையால்‌ ஒட்டகக்காரன்‌. ஆம்‌, நீங்கள்‌ 
சொல்வதெல்லாம்‌ சரி என்று கூறி, அது எங்கே என்று கேட்டான்‌. அவர்கள்‌ நாங்கள்‌ 
அதைக்‌ கண்ணால்‌ பார்க்கவில்லை. அதன்‌ சுவடுகளைக்‌ கண்டு சொன்னோம்‌ 
என்றார்கள்‌. ஒட்டகக்காரன்‌ இதனை அவ்வூர்‌ அரசனாகிய அழகேசனிடம்‌ சென்று 
முறையிடுவோம்‌ எனக்கூறி வாருங்கள்‌ என அரசனிடம்‌ அழைத்துச்‌ சென்று 
முறையிட்டான்‌. அரசன்‌ அந்நால்வரையும்‌ பார்த்து ஒட்டகத்தை நீங்கள்‌ 
பார்க்கவில்லை என்றால்‌ அதன்‌ அடையாளங்களை எப்படிக்‌ கூறினீர்கள்‌. உள்ளபடி 


சொல்லுங்கள்‌ என்று கேட்டான்‌. அவர்களும்‌ மகிழ்ந்து கூறத்தொடங்கினர்‌. 


போதவாதித்தன்‌ ஒட்டகம்‌ சென்ற வழியில்‌ ஒரு பக்கத்தில்‌ மட்டும்‌ இரை மேய்ந்து 
சென்றுள்ளது. அதனால்‌ ஒரு கண்‌ பொட்டை என்று அறிந்தேன்‌ என்றான்‌. 
போதவியாகரன்‌ அது சென்ற பாதையில்‌ ஈ கடித்த ரத்தம்‌ சிந்தியுள்ளமை கண்டு அது 
வாலால்‌ ஈக்களை ஓட்டமுடியாத அளவும்‌ வால்‌ குட்டையாக இருக்க வேண்டும்‌ 


என்றறிந்தேன்‌ மேலும்‌, அதன்‌ கால்கள்‌ நன்கு பதியவில்லை . ஆதலால்‌ அது கர்ப்பமாக 


இருக்கும்‌ என்று அறிந்தேன்‌ என்றான்‌. போதவிபூஷணன்‌, அது நடந்த பாதையில்‌ ஒரு 


கால்‌ சுவடு பதியவில்லை. அதனால்‌ ஒரு கால்‌ நொண்டி என்று உணர்ந்தேன்‌ என்றான்‌. 
போதச்சந்திரன்‌ ஒட்டகத்தை ஈக்கள்‌ கடித்த இரத்தம்‌ சிதறி இருந்தமையால்‌ அது 


பருமையானது என்று உணர்ந்தேன்‌ என்றான்‌. 


இவ்வாறு நால்வரும்‌ யோசனை மிக்கவராய்‌ அறிந்து கூறியதைக்‌ கேட்ட அழகேச 
மன்னன்‌ ஒட்டகத்தைத்‌ தேடியவனிடம்‌ 1000 பொன்‌ கொடுத்து அவனை போகச்‌ 
சொல்லிவிட்டு அந்நால்வரையும்‌ தனக்கு வாசல்‌ மந்திரியாக இருந்து அரச காரியம்‌ 


பார்க்க ஆணையிட்டு அமர்த்திக்‌ கொண்டான்‌. 


அவர்கள்‌ நால்வரும்‌ மகாமாயி அம்பாளை வழிபட்டார்கள்‌. அம்மையும்‌ அவர்களை 
அன்போடு அழைத்தருளினாள்‌. அம்மை ஒரு தீங்கு வரும்‌ அரசனுக்கு என்றாள்‌ 
உன்னுடைய அருளால்‌ அதைத்‌ தீர்ப்பேன்‌. அது என்ன என்று போதவாதித்தன்‌ 
கேட்டான்‌ மகாமாயி, நாளைப்‌ பொழுது அஸ்தமனமானபின்‌ பதினாலு நாழிகைக்குப்‌ 
பின்‌ மன்னன்‌ தன்‌ மனைவியுடன்‌ பஞ்சணையில்‌ படுத்திருக்கும்‌ போது ஒரு பாம்பு 
வந்து தீண்டும்‌. பின்‌ சம்பா அரிசியைப்‌ போல நஞ்சை உமிழும்‌ அதை உண்டால்‌ உயிர்‌ 
போகும்‌. இதிலிருந்த மன்னன்‌ தப்பினால்‌ நெடுநாள்‌ உலகத்தை ஆள்வான்‌ என்றாள்‌. 


அரண்மனையில்‌ மன்னன்‌ உண்ணுவதற்காக சாதம்‌ கொண்டுவந்து படைத்தார்கள்‌ 
போதவாதித்தன்‌ வந்து அதை உண்ணவேண்டாம்‌. ஒரு அதிசயம்‌ நடக்கவுள்ளது 
என்றான்‌. மூன்று படி அரிசியைச்‌ சீலையில்‌ முடித்துக்கொண்டுபோய்‌ காளி 
சொன்னபடியே அரண்மனைக்குச்‌ சென்று மன்னன்‌ படுக்கையறையில்‌ 
ஒளிந்திருந்தான்‌. அரசனும்‌, அரசன்‌ மனைவியும்‌ பஞ்சணையில்‌ துயிலும்‌ போது காளி 
சொன்னபடியே பாம்பு ஒன்று வந்தது. அதனைக்கண்ட போதவாதித்தன்‌ அதனை 
வாளால்‌ வெட்டினான்‌. அதன்‌ இரத்தத்துளி அரசியின்‌ மார்பில்‌ தெறித்தது. 
போதவாதித்தன்‌ அதனைத்‌ தன்‌ சுண்டு விரல்‌ நகத்தால்‌ வழித்து. அவ்விரலைத்‌ 
துண்டித்து மேலை கட்டிவைத்தான்‌. அரசன்‌ விழித்துப்‌ பார்த்து, யாரடா என்று 
கோபத்துடன்‌ கேட்க, அவன்‌ போதவாதித்தன்‌ என்றான்‌. அரசியும்‌ விழித்தெழுந்து, தன்‌ 


மார்பில்‌ பட்ட குறியைக்‌ கண்டு, இவன்‌ என்‌ மார்பைத்‌ தீண்டத்தகுமோ என்று சினந்து 
கூறினாள்‌. அரசர்‌ அவனுக்கு என்ன தண்டனைத்‌ தருவதென்று யோசித்தான்‌. 


இரண்டாம்‌ சாமம்‌ வந்தது. 


அப்பொழுது காவல்‌ புரிந்து கொண்டிருந்த மந்திரியாகிய போதச்சந்திரன்‌ அவ்வழியே 
செல்லக்கண்டு, அவனை அழைத்து போதவாதித்தன்‌ செய்த அடாத செயலைச்‌ 


சொல்லி அவனைத்‌ தண்டிக்கவேண்டும்‌ என்றான்‌. 


அதுகேட்ட போதச்சந்திரன்‌ நல்லது, அரசே! கண்ணாற்‌ கண்டதும்‌ ; காதாற்‌ கேட்டதும்‌, 
கண்டபேர்‌ சொல்வதும்‌ ஒருகால்‌ பொய்யாகவும்‌ போகும்‌. தீர்க்கமாய்‌ விசாரிக்க 
வேண்டும்‌ என்று கூறி, தீர விசாரியாமல்‌ நேர்ந்த தீவினைகளைக்‌ கேளுங்கள்‌, அரசே! 


என்று கூறிக்‌ கதையைச்‌ சொல்லத்தொடங்கினான்‌. 


பாஞ்சால தேசத்துள்‌ ஒரு பட்டணத்தை வேடன்‌ ஒருவன்‌ ஆண்டுவந்தான்‌. மாளவதேச 
மன்னனுக்குத்‌ திறை செலுத்தப்‌ பொருளில்லாமையால்‌, கேதகாபுரி பட்டணத்தில்‌ 
இலங்கை கேசவனென்று ஒரு செட்டியிருந்தான்‌. அவன்‌ சிங்கம்‌ போல வளர்ந்தத்‌ 
தன்னுடைய வெள்ளை நாயைக்‌ கூட்டிக்‌ கொண்டு சென்று செட்டியாரே யான்‌ திரை 
செலுத்த ஆயிரம்‌ பொன்‌ வேண்டும்‌. அதற்கு ஈடாக இந்தச்‌ சிங்கத்தை 
ஒப்பிக்கின்றேன்‌. வட்டியோடு முதலைக்‌ கொடுத்துவிட்டு மீட்டுக்‌ கொள்கிறேன்‌ என்று 
பணத்தைப்‌ பெற்றுக்கொண்டு சிங்கத்திடம்‌ நீ செட்டியிடம்‌ நன்றியோடு நடந்துகொள் 


என்று கட்டளையிட்டுச்‌ சென்றான்‌. 


செட்டி கப்பல்‌ வியாபாரம்‌ செய்ய கப்பலேறி அயல்நாடு சென்றார்‌. சிங்கத்திடம்‌ காவல்‌ 
காப்பாயாக என்று சொல்லிச்‌ சென்றார்‌. செட்டியார்‌ அயலூர்‌ சென்றபின்‌ அவருடைய 
மனைவி ஒருவனிடம்‌ கள்ளத்‌ தொடர்பு கொண்டாள்‌. அவன்‌ தினமும்‌ வீட்டிற்கு வந்து 
செல்வதைச்‌ சிங்கம்‌ பார்த்துக்‌ கொண்டு தக்க வேளை வரட்டும்‌ என்று நினைத்துப்‌ 
பிணத்தை ஒருநாள்‌ அந்தச்‌ சோரனை கழுத்தில்‌ கடித்துக்‌ கொன்றது. செட்டியின்‌ 
மனைவி பதறிப்போய்‌ கொல்லையில்‌ குழி தோண்டிப்‌ புதைத்துவிட்டாள்‌. 
அயலூரிலிருந்து செட்டியார்‌ வந்தபோது அவர்‌ மேல்‌ விழுந்து புரண்டு தன்‌ அன்பைக்‌ 
காட்டிய சிங்கம்‌ அவரைக்‌ கொல்லைப்புறத்திற்கு அழைத்துச்‌ சென்று குழியில்‌ புதைத்த 


உடம்பைக்‌ காட்டியது. செட்டியாரும்‌ நடந்ததை ஊகித்து, மனைவியைத்‌ 


துரத்திவிட்டான்‌. சிங்கம்‌ செய்த நன்றியை நினைத்து வேடன்‌ எழுதித்‌ தந்த 
முறிச்சீட்டை அதன்‌ கழுத்தில்‌ கட்டி நீ உன்‌ எசமானனிடம்‌ சென்று வாழ்க என 
அனுப்பினான்‌. 


வேடன்‌ செட்டியாருக்குக்‌ கொடுக்கப்‌ பணத்துடன்‌ வருகிறான்‌. நாய்‌ தன்‌ எதிரே 
வரக்கண்டு நீ செட்டிக்குத்‌ துரோகம்‌ செய்துவிட்டுத்‌ தப்பி வருகிறாயா என்று கோபித்து 
அதை வெட்டிப்‌ போட்டான்‌. செட்டியிடம்‌ சென்று சொன்னான்‌. செட்டி பதறிப்போய்‌ 
அது செய்த உபகாரத்தை மெச்சி நானே அனுப்பினேன்‌. பாவி கொன்றுவிட்டாயே 
என்றான்‌. தீராப்பழி வந்ததே என்று வேடன்‌ உயிர்‌ விட்டான்‌. அது கண்டு செட்டியும்‌ 
உயிர்‌ விட்டான்‌. இப்படி ஆராயமல்‌ செய்த பழியினால்‌ இறந்தவர்கள்‌ என்றான்‌. 


அரசனும்‌ அவனை அனுப்பிவிட்டு போதவியாகரனை அழைத்து நீ செய்தது அடாத 


காரியம்‌ நீ என்ன சொல்லுகிறாய்‌ என்று கேட்டான்‌. 


அப்பொழுது அவன்‌ முன்பு நடந்ததொரு கதையைச்‌ சொல்கிறேன்‌. கேட்பீராக! என்று 
சொல்லி அரசே சந்திரகிரி என்னும்‌ தேசத்தில்‌ வாழ்ந்த ஒரு வேதியர்‌ தம்பதிகள்‌ 
கீறிப்பிள்ளை ஒன்றைப்‌ பிள்ளையைப்போல வளர்த்தனர்‌. பின்னர்‌ அவர்களுக்கு ஒரு 
மைந்தன்‌ பிறந்தான்‌. அவனைத்‌ தொட்டியிலிட்டு விட்டுக்‌ கீறிப்பிள்ளையைக்‌ 
காவலிருக்கும்படி சொல்லிவிட்டுக்‌ கீரை அறுக்கக்‌ கொல்லைப்புறம்‌ சென்றாள்‌ 
பார்ப்பணி. விதி காரணமாக அப்பொழுது ஒரு பாம்பு தொட்டியின்‌ மேலிருந்து 
இறங்கக்‌ கண்ட கீரிப்‌ பாய்ந்து சென்று அதனைக்‌ கடித்துக்‌ கொன்றது. பின்‌ 
கொல்லைப்புறம்‌ சென்றது. அதனைப்‌ பார்த்த பார்ப்பனி இது பிள்ளையைக்‌ 
கொன்றுவிட்டு வருவதாக நினைத்து கீரை அறுக்கும்‌ அரிவாளால்‌ அதனை 
வெட்டினாள்‌. அழுதுகொண்டு வீட்டில்‌ வந்து பார்த்தபோது பிள்ளை சுகமாக 
இருப்பதையும்‌ அருகில்‌ பாம்பு கடிபட்டு இறந்து கிடப்பதையும்‌ கண்டு ஐயோ பழி 
வந்ததே என்று கீரிப்‌ பிள்ளையுடன்‌ தானும்‌ இறந்தாள்‌. அதுகண்ட வேதியனும்‌ 
மடிந்தான்‌. அதனால்‌ எதையும்‌ தீர யோசித்துத்‌ தீர்ப்பு வழங்கவேண்டும்‌ என்றான்‌. 
அரசன்‌ அவனைப்‌ போ என்று விடுத்தான்‌. 


அப்பொழுது போதவிபூஷணன்‌ அங்கு வந்தான்‌ அரசன்‌ அந்தப்புரத்திலே நடந்த 
நிகழ்ச்சியை அவனிடம்‌ கூறி என்ன தீர்ப்பு என்று கேட்டான்‌. அதற்கு அவன்‌ நன்கு 
ஆராய்ந்து தீர்ப்பளிக்கவேண்டும்‌ என்று பின்வரும்‌ ஒரு கதையை எடுத்துரைத்தான்‌. 


மிதிலை என்னும்‌ தேசத்தில்‌ ஒரு பிறவிக்குருடன்‌ இருந்தான்‌. அவன்‌ தன்‌ 
மனைவியுடன்‌ அவ்வூரை விட்டு அடுத்த ஊருக்குச்‌ செல்லப்‌ புறப்படுகையில்‌ காட்டு 
வழியே செல்லும்‌ போது ஒரு பாதகன்‌ வந்தான்‌. அதனைக்‌ கண்ட அவள்‌, அவன்மேல்‌ 
ஆசை கொண்டு குருடனை விட்டுவிட்டு அவன்‌ பின்னே சென்றாள்‌. குருடன்‌ 
தனியாய்த்‌ தவித்துப்‌ பசியால்‌ வாடினான்‌. அப்பொழுது காவேரிப்பட்டணத்தில்‌ 
வசிக்கும்‌ கலிங்கச்செட்டி என்பவன்‌ தன்‌ மனைவியுடன்‌ மாமனார்‌ வீட்டில்‌ 
கோபித்துக்கொண்டு அவ்வழியே வந்தான்‌. தான்‌, குருடன்‌ படும்‌ துன்பத்தைப்‌ பார்த்து, 
அவனுக்கு உணவு கொடுத்து அவன்‌ கூறிய கதையைக்‌ கேட்டு இரங்கித்‌ தன்‌ 
மனைவியை அவன்‌ கைக்கோலைப்‌ பிடித்துக்கொண்டு அவனை அழைத்து வா என்று 
சொன்னான்‌. இது நியாமில்லை என்று மனைவி கூறியும்‌ கேளாமல்‌ கட்டளை- 
யிட்டான்‌. மூவரும்‌ நடந்து கிங்கா தேசத்தைச்‌ சென்றடைந்தார்கள்‌. அங்கொரு 
செட்டியார்‌ வீட்டில்‌ தங்கியிருந்தார்கள்‌. 


பின்னர்‌ விசய நகரம்‌ என்னும்‌ ஊரைக்‌ கடந்து செல்லும்‌ போது குருடன்‌, இவ்வூரில்‌ 
கேள்வியில்லையா, ஞாயமில்லையா என்று கூக்குரலிட்டான்‌. மக்கள்‌ கூடி என்ன 
என்று கேட்டார்கள்‌. குருடன்‌ என்‌ மனைவியுடன்‌ நான்‌ வந்து கொண்டிருந்தேன்‌. 
இந்தச்‌ செட்டி என்‌ மனைவியைப்‌ பிரித்து அழைத்துக்கொண்டு செல்கிறான்‌ என்றான்‌. 
மக்கள்‌ அரசனிடம்‌ அழைத்துச்‌ சென்றார்கள்‌. குருடன்‌ சொன்னவற்றை நம்பி, மன்னன்‌ 
செட்டியை சிரச்சேதம்‌ செய்யவும்‌. செட்டி மனைவியை சுண்ணாம்புக்‌ காளவாயில்‌ 


போடவும்‌ ஆணையிட்டான்‌. தனித்து விடப்பட்ட குருடன்‌ மனச்சாட்சி அவனை 


வருத்தியது. ஓரிடத்திலிருந்து செட்டி தன்னைத்‌ தேற்றியதையும்‌, அன்பாக உணவு 
படைத்துப்‌ பட்டணத்திற்கு அழைத்து வந்ததையும்‌ சொல்லிச்‌ சொல்லி புலம்பினான்‌. 


அதைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த தூதன்‌ ஒருவன்‌ ஓடிச்சென்று அரசனிடம்‌ குருடன்‌ 
புலம்பியதை எல்லாம்‌ சொன்னான்‌. அதைக்‌ கேட்டு வருந்திய மன்னன குருடனைக்‌ 
கொல்லச்‌ சொன்னான்‌. நாட்டில்‌ அனேக சேதங்கள்‌ விளைந்தன என்று 


போதவிபூஷணன்‌ கூறினான்‌. 


மறுநாள்‌ காலை போதச்சந்திரன்‌ வந்தான்‌. அரசன்‌ மந்திரிமார்கள்‌ எல்லோரையும்‌ 
அழைத்து சபை கூட்டிப்‌ படுக்கை அறையில்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சியை எல்லாம்‌ சொல்லி 
போதவாதித்தனுக்கு என்ன தண்டனை விதிக்கலாம்‌ என்று கேட்டான்‌. மந்திரிமார்கள்‌ 
போதவாதித்தனை அழைத்து அரசன்‌ சொன்னவற்றையெல்லாங்கூறி, என்ன 


சொல்கிறாய்‌? என்று கேட்டனர்‌. அவன்‌ காளிதேவி சொல்லியவற்றையும்‌, தான்‌ 


மறைந்திருந்து சர்ப்பத்தைக்‌ கொன்றதையும்‌, கொங்கையிற்‌ சிந்திய குருதியைத்தான்‌ 
நகத்தால்‌ துடைத்ததையும்‌ விளக்கிக்‌ கூறினான்‌. எல்லோரும்‌ அதிசயத்து நாலு 
மந்திரிகளைப்‌ பாராட்டினர்‌. அரசனைப்‌ பார்த்து நான்‌ சொல்லும்‌ கதையைக்‌ 


கேளுங்கள்‌ என்று மனுநீதி அமைச்சன்‌ சொல்லுகிறான்‌. 


கோசலை தேசத்தில்‌ கோவிந்தன்‌ என்றொரு வேதியன்‌ வாழ்ந்து வந்தான்‌. அவன்‌ 
தானம்‌ வாங்கிப்‌ பிழைத்து வந்தான்‌. அவன்‌ மனைவி கிளி ஒன்றை வளர்த்தாள்‌. 
தனக்குப்‌ பிள்ளை இல்லாமையால்‌ அதைப்‌ பிள்ளை போல வளர்த்தாள்‌. அதற்குப்‌ 
பேசக்‌ கற்றுக்கொடுத்தாள்‌. ஒருநாள்‌ சில கிளிகள்‌ அந்த வீட்டுப்பக்கம்‌ பறந்து 
சென்றன. வேதியன்‌ கிளி, அவற்றைப்‌ பார்த்து எங்கே செல்கிறீர்கள்‌? என்று கேட்டது. 
மங்கை என்னும்‌ தீவில்‌ சென்று மாங்கனி உண்ணப்‌ போகிறோம்‌ என்றன. இங்கே 
மாங்கனிகள்‌ இருக்க, அங்கே ஏன்‌ போகவேண்டுமென்று வேதியன்‌ கிளி கேட்க, அந்த 
மாங்கனிகளைப்‌ புசித்தால்‌ கிழவரும்‌ பதினாறு வயதாக இளமை பெறுவார்கள்‌ 
என்றன. வேதியன்‌ கிளி நானும்‌ சென்று அந்த மாங்கனியைக்‌ கொண்டுவந்து 
வேதியனுக்குத்‌ தந்தால்‌ என்னை வெகுநாள்‌ பாதுகாப்பான்‌ என்று நினைத்து, 


அவைகளுடன்‌ சென்று ஒரு மாங்கனியைக்‌ கொண்டுவந்து வேதியனிடம்‌ தந்து அதன்‌ 


சிறப்பைக்‌ கூறியது. 


10 


வேதியன்‌ தான்‌ புசிப்பதைவிட நாட்டை ஆளும்‌ ராசனுக்கு அளித்தால்‌ நாடு செழிக்கும்‌ 


என்று எண்ணி, அரசனிடம்‌ சென்று கனியின்‌ பெருமையைக்‌ கூறிக்கொடுத்தான்‌. 


அரசன்‌ தான்‌ மட்டும்‌ உண்ணாமல்‌ பூமியில்‌ உள்ளோர்‌ அனைவரும்‌ உண்ண 


வேண்டுமென்று கருதி அதைப்‌ பூமியில்‌ விதைத்து மரத்தை வளர்த்தான்‌. மரம்‌ நன்றாக 
வளர்ந்து ஒரு கனி பழுத்தது. பழவினையால்‌ ஒரு நாகம்‌ அதனைக்‌ கொத்தி விஷத்தைக்‌ 


கக்கிவைத்துச்‌ சென்றது. அதனை அறியாத அரசன்‌ கனியைத்‌ தன்‌ குருவுக்குத்‌ தர 
எண்ணி அவரை வரவழைத்து அன்போடு கொடுத்தான்‌. அதனை அவர்‌ உண்டதும்‌ 


உயிர்‌ போய்விட்டது. அரசன்‌ அடங்காத கோபங்கொண்டு, வேதியனைக்‌ கூட்டிவரச்‌ 


செய்து நீ பிரம்மகோத்திரனாகையால்‌ உன்னைக்‌ கொல்லாமல்‌ தண்டிக்கிறேன்‌. என்று 


ஒரு கண்ணைப்‌ பிடுங்கி விட்டுத்‌ துரத்தினான்‌. வேதியன்‌, எல்லாம்‌ இக்கிளியால்‌ 
வந்தது எனச்சொல்லி, கிளியை அறுத்தெரிந்தான்‌. கிளியும்‌ செத்தது. 


அவ்வூரில்‌ ஒரு வண்ணாரக்‌ குடியிலுள்ள ஒரு மாமியாளுக்கும்‌ மருமகளுக்கும்‌ ஓயாத 
சண்டை. மாமியார்‌ மிகவும்‌ நொந்துபோய்‌, விஷ மாங்கனியைத்‌ தின்று உயிரைவிட 
எண்ணி, அந்த மாமரத்திடம்‌ வந்து பழுத்திருந்த ஒரு கனியைக்‌ கொய்து உண்டாள்‌. 
உடனே கிழப்பருவம்‌ நீங்கிப்‌ பதினாறு வயதுப்‌ பெண்ணாகிவிட்டாள்‌. மாமியாரைத்‌ 
தேடி வந்த மருமகள்‌ அவளைத்‌ தெரியாமல்‌ தன்‌ மாமியைப்‌ பற்றி விசாரிக்க அவள்‌, 
நான்‌ உன்‌ மாமி. மாங்கனியை உண்டதனால்‌ இளமையாகிவிட்டேன்‌ என்றாள்‌. 
இந்நிகழ்ச்சி ஊரெல்லாம்‌ பரவியது. அரசன்‌ அறிந்து மிகவும்‌ வேதனைப்‌ பட்டு 
வேதியனை அழைத்து, அவனிடம்‌ மன்னிப்புக்‌ கேட்டு, ஏராளமான பொன்னும்‌ 
மணியும்‌ கொடுத்தனுப்பினான்‌. வேதியன்‌ கிளியைக்‌ கொன்ற பாவத்தை எண்ணி 
வருந்தி உயிரை விட்டான்‌. அவன்‌ மனைவியும்‌ உடன்‌ இறந்தாள்‌. இதைக்‌ கேட்ட 


அரசன்‌ தன்‌ பழியை எண்ணி மடிந்தான்‌. அரசியும்‌ உடன்‌ மடிந்தாள்‌. அரசனுக்குத்‌ 


துணையாய்‌ இருந்த பலரும்‌ இறந்தார்கள்‌. இப்படி அறியாமல்‌ செய்த நீதியினால்‌ பலர்‌ 


இறந்தார்கள்‌ என மனுநீதி மந்திரி கூறினான்‌. 


இதைக்கேட்ட அழகேச மன்னன்‌, போதவாதித்தனைப்‌ பார்த்து, பசித்தார்‌ முகம்‌ 


பார்த்து பசியாற்றாத பழி வந்து சேர்ந்த கதையைச்‌ சொல்கின்றேன்‌ கேள்‌ என்று கூறத்‌ 


தொடங்கினான்‌. விசயாபுரிப்‌ பட்டணத்தில்‌ வாழ்ந்த வேதியன்‌ ஒருவன்‌ தனது 
பாவந்தீரப்‌ புண்ணிய நதிகளாட எண்ணி காவேரி ஸ்நானம்‌ செய்வோம்‌ என்று 


புறப்பட்டான்‌. அவன்‌ மனைவி அவனிடம்‌ கட்டுச்‌ சாதம்‌ கட்டிக்கொடுத்து 


11 


அனுப்பினாள்‌. அவன்‌ ஊரை விட்டுப்‌ புறப்பட்டுப்‌ பாச்சலூர்ப்‌ பட்டணம்‌ போய்ச்‌ 


சேர்ந்து, வடபத்திரகாளி கோயில்‌ அருகே வந்து அங்கே வடபாலிருந்த ஒரு மரத்தின்‌ 
கீழிலிருந்து இளைப்பாறிப்‌ பின்‌ அங்கே ஓடிய நதியில்‌ நீராடி உணவு உண்ண 
எண்ணிக்‌ கட்டுச்‌ சோற்றைப்‌ பிரித்து உண்ணும்போது, துரைப்பட்டணம்‌ என்னும்‌ 
ஊரிலிருந்து ஒரு பார்ப்பனன்‌ எழுபது வயதுடையவன்‌ அந்த ஆலமரத்தருகே 
வந்தமர்ந்தான்‌. 


வேதியன்‌, அவனை ஏன்‌ களைத்துப்‌ போயிருக்கிறாய்‌? என்று கேட்க, அவன்‌ அன்ன 
ஆகாரம்‌ புசியாததால்‌ மயக்கமாக உள்ளது. என்றான்‌. வேதியன்‌ கட்டுச்‌ சாதத்தை 
அளிப்போமென்று அத்தண்ணீர்க்‌ கரையில்‌ வந்து அமர்ந்தான்‌. அப்போது ஊழ்வினை 
வந்து மூளவே, ஒரு கருடன்‌, ஒருநாகத்தைக்‌ காலில்‌ பிடித்துக்கொண்டு மேலே பறந்தது. 
அதன்‌ நஞ்சு தெறித்துக்‌ கட்டுச்‌ சாதத்தில்‌ விழுந்தது. அதை அறியாத வேதியன்‌ 
மரத்தடியில்‌ பசி மயக்கத்தோடு படுத்திருந்த பார்ப்பனனை எழுப்பி அவனுக்கு 


அன்னமிட்டான்‌. அதை உண்ட பார்ப்பனன்‌ உயிர்‌ போய்விட்டது. 


உடனே, வேதியன்‌ பாச்சலூர்‌ அக்கிரகாரத்தில்‌ சென்று, வயது முதிர்ந்த பார்ப்பனன்‌ 
பசியால்‌ மயங்கிக்‌ கிடந்தான்‌. நான்‌ தயிர்‌ அளைந்த கட்டுச்‌ சாதந்தந்தேன்‌. அதை 
உண்டவன்‌ இறந்து போனான்‌. அவனை நல்லடக்கம்‌ செய்ய உதவுங்கள்‌ என்று 
வேண்டினான்‌. அவர்கள்‌ இவனுடன்‌ வந்து ஆலமரத்தடியில்‌ இறந்து கிடந்தவனை, 
இவன்தான்‌ கொன்று விட்டான்‌. இவனைப்‌ பிடித்துக்‌ கோயிலில்‌ அடையுங்கள்‌ என்று 
அடைத்தார்கள்‌. வேதியன்‌ ஆறு நாள்‌ பட்டினி கிடந்து வருந்தி, காளியின்‌ பேரில்‌ 


விஸ்தாரமாகப்‌ பத்து கவிதைகள்‌ பாடினான்‌ . 


அதனால்‌ பாச்சலூர்‌ கிராமத்தில்‌ தீப்பிடித்துப்‌ பட்டணம்‌ வெந்தது. அப்பொழுது 
வடபத்திரகாளி கோயில்‌ அருச்சகன்‌, பிள்ளை மேல்‌ ஆவேசம்‌ வந்து கட்டுச்‌ சோற்றில்‌ 


கருடன்‌ காலில்‌ சிக்கிய பாம்பின்‌ விஷம்‌ விழுந்ததினால்‌ அதை உண்ட பார்ப்பனன்‌ 
இறந்தான்‌ என காளி கூறியது. அதைக்‌ கேட்ட பார்ப்பனர்கள்‌, கோவிலில்‌ 
அடைத்துவைத்திருந்த வேதியனை விடுவித்து, அவன்‌ காலில்‌ விழுந்து மன்னிப்பு 


வேண்டி, விடைகொடுத்து அனுப்பினார்கள்‌ என்று மன்னன்‌ கூறினான்‌. 


போதவாதித்தன்‌. இது என்‌ தலைவிதி என்று எழுந்தான்‌. மன்னன்‌ பள்ளியறையில்‌ 
கட்டிவைத்திருந்த, தன்‌ விரலையும்‌ வெட்டிய பாம்பையும்‌ கொண்டுவந்து காட்டினான்‌. 


அரசனும்‌ மகிழ்ந்தான்‌. அர்த்தராத்திரியில்‌ தான்‌ சுற்றிவரும்‌ போது காளி 


12 


சொன்னதையும்‌, தான்‌ செய்ததையும்‌ எடுத்துரைத்தான்‌. அதையெல்லாம்‌ கேட்ட 
மன்னன்‌, அழகேசன்‌ பெண்‌ பிள்ளை வார்த்தயைக்‌ கேட்டு பேதையாகி விட்டேனே 


என நினைத்தான்‌. 


இந்த உலகில்‌ அந்நாளில்‌ தன்னை ரட்சித்தவரிடத்து அன்பு செய்தார்கள்‌ நல்லோர்‌. 
காவேரி என்றொரு பட்டணத்தில்‌ ஒரு மறையவன்‌ தேவாதிதேவன்‌ என்பான்‌ பிராமண 
யாகம்‌ செய்தான்‌. அவனுக்கு ஆறு பிள்ளைகள்‌ பிறந்தார்கள்‌. மனைவி இறந்து 
போனாள்‌. பிச்சை எடுத்துப்‌ பிள்ளைகளைக்‌ காப்பாற்றி வந்தான்‌. ஊழ்வினையால்‌ 
பிச்சை கிடைக்கவில்லை. காட்டில்‌ சென்று மூங்கிலரிசியைக்‌ கொண்டுவந்து 
சமைத்துப்‌ பிள்ளைகளுக்கு அளித்துவந்தான்‌. அவன்‌ எங்கே போனாலும்‌ பிள்ளைகள்‌ 
அவன்‌ வருகையை எட்டிப்‌ பார்த்திருக்கும்‌. பங்குனி மாச வெய்யிலில்‌ ஒரு நல்லபாம்பு 
தீயில்‌ சிக்கிக்கொண்டது. மறையவன்‌ அதை எடுத்து வெளியிலே இட்டான்‌. பாம்பு 


தனக்கு மிகவும்‌ பசிக்கிறது என்றது. வேதியன்‌ யான்‌ என்ன செய்வேன்‌, என்னிடம்‌ 


ஒன்றுமில்லையே என்றான்‌. உடனே பாம்பு நாகமணியைக்‌ கொடுத்துப்‌ பிள்ளைகளை 


வளர்த்துக்கொள்‌ என்றது. வீட்டில்‌ பிள்ளைகளிடம்‌ நிகழ்ந்ததைச்‌ சொன்னான்‌. பின்னர்‌ 


மணியைப்‌ பிள்ளைகள்‌ கையில்‌ கொடுத்துவிட்டுப்‌ பாம்பிடம்‌ வந்து உன்‌ பசிக்கு 


என்னையே புசிப்பாயாக என்று கூறினான்‌. உடனே, பாம்பு நெருப்பிலிருந்து 


என்னைக்‌ காப்பாற்றிய உன்‌ கருணைக்கு மெச்சினேன்‌ என்று கூறி ஜீவரத்தினத்தைக்‌ 
கொடுத்து அதைப்‌ பிள்ளைகளின்‌ கையில்‌ கொடுத்துவிட்டுத்‌ தான்‌ இறந்துபோனான்‌. 
அந்த ரத்தினங்களை வைத்துப்‌ பிழைக்கத்‌ தெரியாமல்‌ பிள்ளைகளும்‌ 


மாண்டுபோயினர்‌ என்றும்‌ மன்னன்‌ கூறினான்‌. 


பின்னர்‌ நாலு மந்திரிகளையும்‌ யானை மேல்‌ பவனிவரச்‌ செய்து, ஆசனத்தில்‌ அமர்த்தி 
அளவற்ற பொன்னும்‌, மணியும்‌ அளித்துத்‌ தன்‌ பிழைபொறுக்க வேண்டிக்கொண்டான்‌. 
மன்னனும்‌ நாலு மந்திரிகளும்‌ பின்‌ செழிப்பாக நாட்டை ஆண்டுவந்தார்கள்‌. 


நாலு மந்திரி கும்மி 


காப்பு 
செந்தமிழ்‌ போற்றும்‌ அளகாபுரிதனில்‌ 
மந்திரி நாலுபேர்‌ மீதினிலே 
சந்தக்‌ கும்மித்தமிழுரைக்கச்சிவ 
தந்தி முகம்பாதங்காப்பாமே. 


நூல்‌ 


வையகந்தன்னிலே நாலுபேர்‌ மந்திரி 
மார்க்கமெல்லாங்கும்மிப்‌ பாட்டுரைக்கச்‌ 
செய்யும்‌ படிக்கருள்‌ செய்ய வடிவேலர்‌ 


சேவடி பொற்பாதங்‌ காப்பாமே. 


பூலோகந்தன்னிலே நாலுபேர்‌ மந்திரி 
போதவாதித்தனுடமீதில்‌ 
சாலோக முள்ளகும்மித்தமிழேநிதம்‌ 


சாற்றுறேன்‌ வாலை துணையாக. 


போதவாதித்தனும்‌ போத விபூசணன்‌ 
போதவியாகரன்போதச்சந்திரன்‌ 

மாதாள வீசு மதுராபுரிதனில்‌ 
வாழ்ந்திருந்தார்சில காலமெல்லாம்‌. 


தென்மதுராபுரியில்‌ பிறந்தளகே 
சருடன்‌ மந்திரியானகதை 


சண்முகன்‌ பாதந்துணையாக வென்று 


சாத்துறேன்‌ கும்மித்‌ தமிழாக! 


ஆடுஞ்‌ சிதம்பரநாதன்‌ வரத்தருள்‌ 
அய்யன்சுப்பிரமணியங்‌ கைக்கொழந்தை 


நாடெல்லாம்‌ போற்றிடும்‌ வீரபத்திரன்‌ தமிழ்‌ 
நாவலர்‌ பாடித்துதித்திடவே. 


13 


தேசம்‌ புகழவே பாடிவைத்‌ தேன்தானும்‌ 
தேவர்‌ நகர்களி லாடிடவே 
வாசம்‌ புகழ்சின்னத்தம்பித்‌ தமிழுக்கு 


வாக்கருள்‌ வாய்பரமேஸ்வரியே. 


ஆதியில்‌ தென்மது ராபுரியில்‌ இவர்‌ 
சாதியில்‌ காராளவம்முசத்தார்‌ 
பாதி மதிசூடும்‌ நாதனைப்‌ போற்றியே 


பாதையுங்‌ கூடி நடந்தார்கள்‌. 


பாதை வழியிலிவர்நடக்கப்பருங்‌ 
காலானே ஒட்டகம்‌ போயிருக்க 


கோதையர்‌ மோகனம்‌ நாலுபேர்‌ யோசனை 


கொண்டு வெளியில்‌ நடக்கயிலே. 


ஒட்டகந்தப்பி ஒருமாசம்‌ அதை 
விட்டு அலைந்து பொருள்காரன்‌ 
அட்ட திசையெல்லாந்‌ தேடி இவருடன்‌ 


கிட்டவே வந்து உரைத்தார்கள்‌. 


ஒட்டகம்‌ இவ்வழி காணீர்க ளோவென்று 
உரைத்திட நாலுபேருமிருந்துக்‌ 


கட்டுடன்‌ தப்பிய ஒட்டகம்‌ ஒற்றைக்கண்‌ 


பொட்டையோவென்று ஒருவன்‌ உரைத்தான்‌. 


சூலென்றொருவனுரைத்தானே முழங்கால்‌ 
முடமென்‌ றொருவனுரைத்தான்‌ 

கூழை வாலென்றொருவனுரைத்தான்‌ மொழி 
கூரினதுஞ்சரி யாயிருக்கச்‌ 


சொன்ன அடையாளமும்‌ சரிதானெனத்‌ 
துய்யனே ஒட்டக மெங்கையென்றான்‌ 


கண்ணாலே ஒட்டகங்‌ கண்டதில்‌ லைத்தடங்‌ 


10 


11 


14 


கண்டுரைத்‌ தோமென்று தான்‌ மொழிந்தான்‌. 


பார்த்து உரைத்த மொழியேது நம்ம 
கோத்திரமாஅளகேசருடன்‌ 

சாத்துவோவாருங்களிம்‌ மொழியையென்று 
நேர்த்தியாய்க்‌ கூடி நடந்தார்கள்‌. 


தங்கம்பொன்‌ வெள்ளிபித்தாளை செம்பு 
சதுருடன்‌ கூட்டியொன்றாயுருக்கிச்‌ 
சிங்காரமாக இருக்குமேழுசுற்றுச்‌ 


செம்பொன்‌ கோட்டை அள கேசருடன்‌ 


செப்பிய வார்த்தையைத்தான்‌ கேட்டு அள 

கேசனும்‌ யோசனையாயிருந்து 
விற்பனமுள்ளவனென்று சொல்லி அப்போ 
மெத்தவும்‌ ராசன்‌ மனமகிழ்ந்து 


ஒட்டகங்காணுமென்றேயுரைத்தாலதுக்‌ 
குள்ள அடையாள மேதுரைத்தீர்‌ 
நட்டணை செய்யாமல்‌ நீங்களெல்லோரும்‌ 


நவிலுமென்று ராசன்‌ தான்‌ கேட்க. 


ராசனுரைத்த மொழி கேட்டு அப்போ 
நாலுபேர்‌ மெத்த மனமகிழ்ந்து 
போசன்‌ பொற்பாதம்மிகப்‌ பணிந்து அவர்‌ 


புத்தி விசேஷமுரைத்தனரே. 


போதவாதித்தனப்‌ போது சொல்வான்‌ ஒரு 
பாரீசங்கூடி இரைமேய்ந்து 


பேதமை யாக நடக்க ஒருகண்ணு 


பொட்டையோவென்று உரைத்தனென்றான்‌. 


போத வியாகரன்‌ தான்‌ பணிந்து பாதை 


12 


13 


14 


15 


16 


17 


18 


15 


போகையிலே ஈக்கடித்தரத்தம்‌ பாதை 
வழியில்‌ சிதறினதால்‌ பெரும்‌ 


ஒட்டகம்‌ கூழைவால்‌ என்றுரைத்தேன்‌. 


போத வியாகரன்‌ தான்‌ பணிந்து பாதை 
போகையி லேதடந்தான்பதிய 
சாதக மாக நடக்கவில்லை கெற்பம்‌ 


தானென்று சொல்லி யுரைத்தேனென்றான்‌. 


போத விபூசணன்‌ தான்பணிந்து பாதை 
போகையி லேமூணு கால்பதிய 
சாதக மாயொருகால்பதி யவில்லை 


தானொடு கால்முட மென்றுரைத்தேன்‌. 


போதச்சந்திரனுந்தான்பணிந்து பாதை 
போகையிலேஈகடித்தரத்தம்‌ 
பாதைவழியே சிதறிய தால்பரு 


ஒட்டகங்‌ கூழைக்காலென்றுரைத்தேன்‌. 


இப்படியாகவே நாலுபேர்‌ யோசனை 
[“]?கெறப்புலிலே உரைத்திடவே 

செப்பம தான அளகே சனுமே அவன்‌ 
விற்பன முள்ளவன்‌ என்றுசொல்லிச்‌ 


[*] இச்சொல்‌ இன்னதென்று விளங்கவில்லை. 


சொல்லு மொழியாலே ஒட்டகந்‌ தானும்‌ 
தொடர்ந்தவர்க்காயிரம்‌ பொன்‌ கொடுத்துச்‌ 
சொல்லுமென்றே சொல்லித்‌ தானனுப்பி அப்பால்‌ 


செப்பினான்‌ நாலுபேரைப்பாத்து 


பாசத்துடன்வாசல்‌ மந்திரகாரியம்‌ 


19 


20 


21 


22 


23 


24 


16 


பாத்து அதிகாரஞ்‌ செய்யுமென்றார்‌ 


போசனத்துக்கொரு மாசம்பொன்னாயிர 


பொன்சம்பளவைத்துத்தான்‌ கொடுத்து 


நாலுபேர்‌ மந்திரியாயிருக்க நல்ல 
ராசனனகேநாள்‌ வாழ்ந்திருக்கப்‌ 

பாலும்‌ பழமுண்டாகிய யோகமும்‌ 
பங்கையம்‌ போலே நிறைந்திருக்க 


ராசனிருந்து அரசாள மந்திரி 
நாலு பேருமிருந்தான்வாழ்க 


வாசினையாகவேதானிருக்கவினை 


வந்த வகைதனைக்‌ கேளுங்களே. 


பட்டணமஷ்த மிச்சவுடனே 

பரிசோதினை பார்க்கவென்றேநினைந்து 

கட்டழகனெனும்‌ போதவாதித்தனும்‌ 
பட்டணஞ்சுத்தி வருகையிலே. 


பட்டணத்துக்கு வடபிறத்தில்‌ வட 
பத்திரகாளிதன்‌ கோவிலிலே 
துஷ்ட்ட மகமாயி அத்தராத்திரி வேளை 


சோதினையாக அழுகலுற்றாள்‌. 


பத்திரகாளி குரல்‌ கேட்டு சிவ 
பத்த னெனும்போத வாதித்தனும்‌ 
சித்தங்கலங்காமல்‌ பத்திரகாளிமுன்‌ 
சென்று நடந்து சுருக்காக. 


ஆரடி யம்மா அழுகிறது இங்கை 
அருமை இதோவந்து நிற்கிறேன்‌ நான்‌ 
பாரடி யென்முகம்‌ மாதாவேபர 


மேஸ்வரி என்றிரு தாள்‌ பணிந்து. 


25 


26 


27 


28 


29 


30 


31 


17 


சொன்ன மொழிதனைத்தான்‌ கேட்டுச்சிக 
சோதி யெனும்பத்திரகாளியம்மாள்‌ 
இந்நேரம்‌ என்‌ முன்னே வந்தவன்‌ ஆருநீ 


என்ன மனந்துணிவாகவந்தாய்‌. 


காளியுரைத்த மொழி கேட்டுக்கரு 
ணாகரன்‌ போத வாதித்தனுமே 
சூலிகங்காளி மகமாயி யுந்தன்‌ 
சொந்த அடுமையாய்‌ வந்தவன்‌ நான்‌. 


சொந்த அடுமையாய்‌ வந்தாக்கால்வகை 
சொல்லுவா நீயாகு என்மகனே 

விந்தை பெருகும்‌ அழகே சன்வாசல்‌ 
மந்திரி போதவாதித்தனென்றான்‌. 


வாடா மகனே யெனவுரைத்தாள்மக 
மாயியைச்‌ சுத்தி அடிபணிந்து 
தேடக்‌ கிடையாத அம்பிகைக்கிக்குறை 


செய்த வகையெனக்‌ கேயுரைப்பாய்‌. 


போதவாதித்தன்‌ அப்போது சொல்வானுரைத்திடவே 
பரிபூரணிமெத்த மனமகிழ்ந்து 


என்துய ருன்னிடம்‌ சொன்னதினால்‌ என்ன 
என்ன வரும்போத வாதித்தனே 
கண்துயில்‌ மாயனுட தங்கை யேஉன்‌ 


கருணையினானதைத்‌ தீர்ப்பேனென்றான்‌. 


இந்தப்‌ படிமந்திரிதான்‌ கேட்க 
பரமேஷ்வரிமெத்த மனமகிழ்ந்து 

கந்த மலர்க்குள்‌ பத்திரகாளி 
கருணைபுரிந்‌ தென்னைக்‌ கேளுமென்றாள்‌. 


32 


33 


34 


35 


36 


37 


38 


18 


மந்திரி போதவாதித்தனே நானும்‌ 
வகையுடன்‌ சொல்லுறேன்‌ கேள்மகனே 

சந்திர மாஅழ கேஸ்பரராசனும்‌ 
தாரணிதன்னிலே வாழ்ந்திருக்கத்‌ 


தாயென்று என்னைப்‌ பணிந்து கொண்டாய்‌ நானும்‌ 


தாழ்ச்சி இல்லாத மகிழ்ச்சி கொண்டேன்‌ 


தாயென்று வந்தாயே போத வாதித்தனே 


நானொன்று சொல்கிறேன்‌ கேள்மகனே. 


நாளை பொழுதஸ்த்த மானவுடன்‌ இரண்டு 
நாழிகை ஈரேழு சென்றவுடன்‌ 
வேளைக்‌ குதவிய பஞ்சணை மெத்தையில்‌ 


வேந்தன்‌ மனையாளுடன்‌ படுக்க 


சர்ப்ப மொன்று வந்து தீண்டுதுகாண்பின்னும்‌ 


சாதனையாய்மறு தேசத்தாரும்‌ 


கர்ப்ப உடுவாயாகப்‌ பொரியவல்‌ 


கயச்சுருக்காநெஞ்சிலூடுருவிச்‌ 


சம்பா அரிசி நஞ்சாக வரும்‌ அதைச்‌ 
சாப்பிட்டாலும்‌ உயிர்தான்‌ போகும்‌ 
அம்பால்‌ இதுதனை தீத்தாயானால்‌ ராசன்‌ 


ஆளுவான்‌ பூலோக முள்ளமட்டும்‌. 


என்று மகமாயி தானுரைக்க அப்ப 
இணையடி போற்றியே தான்பணிந்து 
கண்டு மகமாயி தானுஞ்‌ சொல்லமனம்‌ 


காரணமாக நடந்தானே. 


வந்துதே தேச உடுவரையுஞ்சம்பா 
வருக்க வரிசி பலகாரம்‌ 


இந்தப்‌ படிக்கள கேசனிடத்தில்‌ 


39 


40 


41 


42 


43 


44 


இன்பமாய்க்‌ கொண்டு போய்‌ வைத்தார்கள்‌. 


கண்டு அரசன்‌ மனமகிழ்ந்தானப்போ 
காட்டென்று போதவாதித்தனுமே 

இன்று அதிசயந்தானிருக்க அய்யா 
யென்று மந்திரி சொல்ல ராசனுமே. 


காரணமேதுகாண்‌ மந்திரியே அதைக்‌ 
காட்டென்று ராசன்‌ மனமகிழ்ந்து 
பார்மன்னன்‌ விட்ட உடுவரை நாளை 


பார்க்கலாமென்றாரொரு பக்கம்‌ வந்து 


மந்திரி சொன்னதை ராசனுந்தான்‌ வெகு 
சிந்தையில்‌ மெத்த மனமகிழ்ந்து 
எந்தவிதங்‌ காணு மந்திரியே என்று 


ஏகினான்‌ போசன சாலையிலே. 


சம்பா அரிசி சமைந்திருக்க அன்னம்‌ 
தான்பொசிக்கு ராசன்‌ வேளையிலே 

வேந்தன்‌ விதியை விலக்கவென்று மந்திரி 
வேணுமே மூணுபிடி சாதமென்றான்‌. 


அன்னமென்று மந்திரிதான்‌ கேட்க 
அழகேசனு மூணு பிடிகுடுக்க 


திண்னென்று சொல்லிகுடுத்த அன்னத்தையுஞ்‌ 


சீலையில்‌ வைத்து முடித்துக்கொண்டு 


அன்று கதிரோன்‌ மறைந்திடவே அன்று 
ராத்திரியே காளி சொல்படிக்கி 

சென்று அரமணைதான்‌ புகுந்து ராசன்‌ 
தேவியு நித்திரை செய்யயிலே. 


சர்ப்பம்‌ வரக்கண்டு போதவாதித்தனும்‌ 


45 


46 


47 


48 


49 


50 


51 


20 


தன்கையில்‌ மந்திரவாளதினால்‌ 
விற்பனைமுள்ளவன்‌ போத வாதித்தனும்‌ 


வெட்டினான்‌ ரெண்டு துண்டாகவேதான்‌. 


வெட்டி விழுந்திடு பாம்பு ரெத்தங்களும்‌ 
மெல்லி நல்லாள்‌ கொங்கை மீதில்‌ விடு 
பட்ட பாடுகளு மிப்படி யோவென்று 


பார்த்து நின்று போதவாதித்தனும்‌ 


சுண்டு விரல்‌ நெகத்தாலெடுத்துவிரல்‌ 
துண்டா நறுக்கிமேல்‌ கட்டிவைத்துக்‌ 
கண்டு ஆரடாவென்று கேட்கதேவி 


காரணன்‌ போதவாதித்தனென்றான்‌. 


ராசனைத்ததேவியுந்தானெழுப்பி 
நலமாச்சுது போத வாதித்தனுக்கு 


காசு பொறாத பயலுமென்‌ கொங்கையைக்‌ 


கையினால்‌ தொட்டானென்றேயுரைத்தாள்‌ . 


தேவியுரைத்த மொழி கேட்டு ராசன்‌ 
சீக்கிரமாக யெழுந்திருந்து 


பாவிப்‌ பயல்‌ செய்த ஞாயத்துக்‌ கென்ன 


பாவினை செய்குவோமென்று சொல்லி 


நிக்கிற போதுரெண்டாஞ்சாமக்காவல்‌ 
நீதான்‌ மந்திரி போதசந்திரன்‌ 
பக்குவ மேது மறியாமலப்போ 


பாரிசுத்திராசன்‌ வீதிவந்து 


வார்த்தையைக்‌ கண்டங்கே ஆரடாவென்று 
வளுவினான்‌ ராசள கேஷ்பரனும்‌ 
போறவனாரென்றுரைத்திட வேகாவல்‌ 


போதசந்திர மந்திரி யென்றுரைத்தான்‌. 


52 


53 


54 


55 


56 


57 


58 


21 


பெற்ற பிள்ளையிலு முற்ற பிள்ளையென்று 
பேரில்‌ கெங்கு மறிந்திருக்கும்‌ 

சத்துருவாக நடத்திவைத்தான்‌ உன்‌ 
தமையனாம்‌ போத வாதித்தனுமே. 


சப்பிரமஞ்சக்கூடத்திலே எந்தன்‌ 
தாரமும்‌ நாமும்‌ படுத்திருக்கத்‌ 

துர்ப்புத்தி யுள்ளவன்‌ போதவாதித்தனும்‌ என்‌ 
தோசையை தொட்டிட நீதமுண்டோ . 


எண்ணியரசனுரைத்திட வேமென 
தெண்ணியே போத சந்திரனுரைப்போன்‌ 
நன்று நன்றய்யாவே யென்று சொல்லி அந்த 


நாயகன்‌ பாதம்‌ பணிந்துரைப்பான்‌. 


கண்ணாற்‌ கண்டதுங்காதாற்‌ கேட்டதும்‌ 
கண்டபேர்விண்டதும்‌ பொய்யாகும்‌ 
இன்னமும்‌ பூலோகந்தன்னிலே ராசாக்கள்‌ 


ஏதொன்றுந்‌ தீர்க்கம்‌ விளங்கவில்லை. 


தீர்க்க விளங்காக்காரியத்தால்‌ வந்து 


தீவினை மூண்டதைக்‌ கேளுங்களே 


மார்க்க முடன்‌ சொல்லக்‌ கேளுமய்யா வென்று 


மந்திரி சொல்லப்‌ புகழ்ந்தானே. 


பாஞ்சாலை என்றொரு தேசமய்யா அந்தப்‌ 
பட்டணம்‌ ஆண்டானொரு வேடன்‌ 
மாஞ்சையாயாளுமிடத்தில்‌ பிளதேசம்‌ 


மன்னனுக்குத்திரை செல்லாமல்‌ 


வெள்ளை போல நிறமுள்ள வனமிருக்க 


சிங்கத்தைக்‌ கூட்டி நடந்தானே. 


59 


60 


61 


62 


63 


64 


65 


22 


கேதகாபுரிபட்டனத்தி லங்கே 
கேசவ னென்றொரு செட்டியுண்டு 
சாதக மாகிய வேடனு மப்போது. 


தயவாய்‌ வணிகனிடமுரைப்பான்‌. 


செட்டியாரையுங்கள்‌ ராசனுக்குத்திரை 
செல்ல வேணுமொரு ஆயிரம்‌ பொன்‌ 
வட்டி குடுத்துத்‌ திருப்பும்‌ வரைக்கும்‌ 


வனமிருக சிங்கம தீடாக. 


வைத்துக்‌ கொள்ளுமென்று சீட்டெழுதிக்‌ கய்யில்‌ 


வாங்கினான்‌ ஆயிரம்‌ பொன்தனையும்‌ 
கைத்துணையான மிருக சிங்கத்தையும்‌ 


கய்யில்‌ கொடுத்தான்‌ வணிகனிடம்‌ 


வாரும்‌ வனமிருக சிங்கமுனைவைத்து 
வாங்கினேனேயொரு ஆயிரம்‌ பொன்‌ 
சேரும்‌ வரைக்கு மவரிடத்தில்‌ சொன்ன 


சேதியைக்‌ கேட்டிருந்‌ தேவாழும்‌. 


என்று புவிவேடன்‌ நாய்க்கிப்‌ புத்தி சொல்லி 
இன்பமாய்த்‌ தன்னுடை தேசமதில்‌ 

சென்று திரவியந்தானெடுத்துப்பணஞ்‌ 
சேகரஞ்‌ செய்யற நாளையிலே. 


வேடனரசனிடமிருக்க மிருக 
சிங்கம்‌ வணிகனிடமிருக்க 
பாடாவிதியாலே வந்த பழவினை 


பண்பாகச்‌ சொல்லுகிறேன்‌ கேளுமய்யா. 


கப்பல்‌ யாவாரமே செய்யவென்று செட்டி 
காரிய மாயவனசிங்கமதை 


முப்பாலுஞ்‌ சோறு முண்டு கொண்டு வீட்டைச்‌ 


66 


67 


68 


69 


TO 


71 


செப்பமுடன்‌ காரு மென்றுரைத்தான்‌. 


நல்லதென்று வனசிங்கள்‌ சொல்லச்‌ செட்டி 
நல்லதோர்‌ வாரிதனிலேறி 
வல்லமை யாகவே செட்டி பெண்சாதியும்‌ 


வாகான சோரன்‌ தனைச்‌ சேர்ந்து 


சோரன்‌ நிதமும்‌ வருகிறதும்‌ இவள்‌ 
சொந்தமாய்க்‌ கூடி மருகிறதும்‌ 

வீரவனமிருக சிங்கமது கண்டு 
வேளை வரட்டுமென்றே இருந்து 


வந்ததோர்‌ ராத்திரி வீட்டில்‌ புகுதவே 
மன்னைப்‌ பிடித்துத்தான்கடித்து 
சந்துகள்‌ வேறதாய்த்‌ தாழ்ந்‌ தெரியத்‌ 


தான்‌ கண்டு செட்டி மனையாளும்‌ 


கையை முரித்து நெரித்துக்‌ கொண்டு 
அவள்பின்‌ கடையிலே குழிதோண்டி 
அய்யயோ வென்று அவள்‌ தூக்கிக்குழி 


ஆழத்தில்‌ போட்டுப்‌ புதைத்தாளே. 


வீட்டில்‌ திரவியந்தானிருக்கக்கடல்‌ 
மேவிய செட்டி திரும்பிவந்து 
தாஷ்ட்டீக மாய்வீட்டில்‌ வந்திருக்க அப்போ 


சந்தோசமாயவன்‌ சிங்கமது 


கட்டி வணிகனைதான்‌ பிரண்டு புழக்‌ 
கடையி லோடியே ஊளை இட்டுச்‌ 

செட்டி இதேதென்று பார்க்கயிலே முன்னை 
செத்த பிணத்தை வெளியிழுத்து 


மன்னை தனிலே கடித்தது வும்‌ உயிர்‌ 


72 


T3 


74 


75 


76 


[44 


78 


24 


மாண்டதுவும்‌ வேண்டிச்‌ சேர்ந்ததுவும்‌ 
என்னை அதுமுதல்‌ அன்னைகண்பாராமல்‌ 


இருந்தாளென்று உரைத்ததுவே. 


நாயு முரைத்த மொழிகேட்டுச்‌ செட்டி 
நாயகி தன்னை வரவழைத்து 
வாயைக்‌ கிழித்துத்‌ துரத்திவிட்டுச்செட்டி 


வாரும்‌ வனமிருக சிங்கமென்றான்‌. 


வேட னெழுதிக்‌ குடுத்த முரியையும்‌ 
மெய்யுட னேசெட்டி தானெடுத்துச்‌ 
சோடி சமாய்வன சிங்கங்‌ கழுத்திலே 


சொந்த முடன்‌ போட்டுச்‌ சொல்வானாம்‌. 


எந்தனுக்கு நீதான்‌ செய்த உபகாரம்‌ 
எந்தன்‌ சென்மத்திலு நான்‌ மறவேன்‌ 

சிந்தை மகிழ்ந்து உன்தந்தை யிடத்திலே 
சேரும்‌ வனமிருக சிங்கமென்றான்‌. 


நாமின்று செட்டிக்கி நாணயங்‌ கொண்டுபோய்‌ 


நாயைத்‌ திருப்புவோமென்று சொல்லிக்‌ 
காட்டுக்குள்ளே வேடன்‌ தான்வரவே 


எதிர்கண்டு வனமிருக சிங்கமது. 


சீட்டுக்‌ கழுத்திலே போட்டுக்‌ கொண்டு அப்போ 


சென்றுதான்‌ வேடனைக்‌ கண்டதுவே. 


வந்த வனமிருக சிங்கமதை வேடன்‌ 
வஞ்சனை செய்திப்போவந்து தென்று 

அந்த இடத்திலே செடியில்‌ கட்டிநாயை 
அறுத்துப்‌ போட்டு நடந்தானே. 


பட்டணம்‌ சென்று இடவளி இல்செய்த . 


79 


80 


81 


82 


83 


84 


85 


25 


பாவினை செட்டி யிடம்புகல 
கட்டி அழுது வணிகனுரைத்ததே 
காரணமாய்ப்‌ பழிவந்து தென்று 


வேடனுந்தானு மடிந்தானே செட்டி 
கூடஉயிரைவிடுத்தானே 

தேடியலைந்த மொழி கேட்டு வேடன்‌ 
தேவியுங்‌ கூட மடிந்தா ளே. 


இப்படிக்கல்லோ இறந்தார்கள்‌ முன்னே 
ஏதொன்றுந்தீர்க்க விளங்காமல்‌ 
அப்படிக்‌ கல்லவோ வந்து முடியுமென்‌ 


அய்யனே யென்று உரைத்தார்கள்‌. 


போதச்சந்திர மந்திரி சொன்ன கதையைப்‌ 
பொருத்த முடன்ராசன்‌ தான்‌ கேட்டு 

நீதமுடன்‌ சரிதானென்று ராசனும்‌ நெஞ்சில்‌ 
நினைந்து போம்மந்திரியென்றான்‌. 


புத்தியென்று சொல்லித்தான்‌ போனானப்போ 
போத வியாகரன்‌ பட்டணத்தைச்‌ 

சுத்தி வந்து நின்று ராசனைக்கண்டுமே 
தோத்திரஞ்‌ செய்தங்கே நிற்கயிலே 


நின்றவன்‌ தன்னையுந்தான்‌ பாத்து ராசன்‌ 


நீதான்‌ போத வாதித்தனுமே 
மண்டபமீதில்‌ சப்பிறக்‌ கூடமஞ்சத்தில்‌ 


மங்கை யுடனே படுத்திருக்க 


நித்திரை சோதித்து ராத்திரி வேளையில்‌ 
பெத்த தாயென்று மறியாமல்‌ 


காரிழையைத்தொட நீதமுண்டோ . 


66 


67 


68 


69 


90 


91 


92 


26 


என்னடா போதவியாகறனே யென்று 
சொன்னதெல்லாமந்திரிதான்‌ கேட்டு 

மன்னவன்‌ பாதம்‌ பணிந்து கொண்டு மூணு 
மந்திரி சொல்லப்‌ புகுந்தானே 


வாருமய்யா அழ கேஷ்பரனே இந்த 
வையகமாளுமனுவேந்தே 
பாருல கில்வரு ஞாயங்களுமது 


பராபரமாக விளங்க வேணும்‌. 


ஏது பராபரஞ்‌ செய்யாமல்‌ அதில்‌ 
இன்னபடி என்றறி யாமல்‌ 
சூது முன்னாலே விளைந்த கதை யொன்று 


சொல்லுறேன்‌ கேளு மெனஉரைத்தான்‌. 


சந்திரகிரியொரு தேசமய்யா அந்தத்‌ 
தாரணியில்லொரு வேதியனாம்‌ 

மந்திர வேத முறையறிந்து ஒரு 
மைந்தனில்லாமலிருந்தானே. 


புத்திரவாஞ்சை பெரிதாகிக்‌ கீரிப்‌ 


பிள்ளையைத்‌ தானீன்று பிள்ளையைப்‌ போல்‌ 


எத்தேச காலமும்‌ அய்யனு டன்‌ தேவி 
ஏந்திழை கய்யுட னேவளத்தாள்‌. 


கஞ்சமலரோன்‌ கிருபையினால்‌ கெற்பம்‌ 
காரிழையீரைந்து தான்‌ சுமந்து 

மைந்தன்‌ பிறந்து வளர்ந்திட வேபெத்த 
மாதாவு மெத்த மனமகிழ்ந்து 


தொட்டியில்‌ பிள்ளை படுத்திருக்கக்‌ கீரிப்‌ 
பிள்ளையும்‌ பத்திரமாயிருக்கப்‌ 


பொட்டி எடுத்தரைக்‌ கீரையறுக்கவே 


93 


94 


95 


96 


97 


98 


27 


போயினாள்‌ கொல்லலைக்‌ கிணத்தருகே. 99 


கொல்லை தனிலம்மாள்‌ தானிருக்கக்‌ கீரிப்‌ 
பிள்ளையுந்‌ தொட்டி இடமிருக்கத்‌ 
தொல்லை வினையாலே ஊழ்வினை வந்த 


துயரத்தைக்‌ கேளுமென்‌ அய்யாவே. 100 


கெம்பீரமாய்ப்‌ பிள்ளை மீதுறங்க ராகு 
கேதுவுந்‌ தொட்டி இடமிறங்கத்‌ 
தம்பியைத்‌ தீண்ட வருகுதென்று கீரி 


தானது பாய்ந்து கடித்திடவே 101 


பாம்புகடி பட்டது சாகப்‌ பெற்ற 
பாவி இடத்தி லிதுபோக 102 


முன்னும்‌ பின்னென்று மறியா மலவள்‌ 
முக்கிய மாயொன்றும்‌ பாராமல்‌ 


பன்னரு வாள்கையில்‌ தானெடுத்துக்கீரி 


தன்னைப்‌ பிடித்துக்‌ கழுத்தறுத்தாள்‌. 103 


கீரிதனையுங்‌ கழுத்தறுத்து அந்தக்‌ 
கேதகியாகிய மாபாவி 
மாறியழுது பிரண்டு கொண்டு வீடு 
வாசல்வந்து தொட்டி பார்க்கயிலே 104 


சர்ப்ப மிறந்து கிடக்கிறது பிள்ளை 
தானிருந்து விளையாடுறதும்‌ 
இப்படி யாய்ப்பழி வந்து தென்று அந்த 
ஏந்திழை பிள்ளையுடனிறந்தாள்‌. 105 


ஆதி முடிவுக ளிப்படியோ வென்று 
அய்யனுங்‌ கூட மடிந்தானே. 106 


இந்தப்‌ படிக்கல்லோ இறந்தார்கள்‌ முன்னே 
ஏது பராபரஞ்‌ செய்யாமல்‌ 

அந்தப்‌ படிக்கல்லோ வந்து முடியுமென்‌ 
அய்யனே யென்று உரைத்தானே. நாலு 


மூணா மந்திரி போத லியாகான்‌ 
முத்தமிழ்‌ போல்கதை செப்பிடவே 
ஆனாநீ போவென்றுரைத்திட வே அப்போ 
போதவி பூசனன்‌ தானும்‌ வந்தான்‌. 


வந்தவன்ராசனைக்கண்டு வணங்கிட 
வாருங்காண்போத விபூசணனே 

அந்தப்‌ புரத்திலே போதவாதித்தன்வந்‌ 
தாக்கினை செய்ததைக்‌ கேளுங்களே. 


மாதுடன்‌ பஞ்சணைமெத்தையில்‌ சப்பிர 
மஞ்சத்தில்‌ நானும்‌ படுத்திருக்கச்‌ 

சூதுசெய்‌ ராத்திரி வந்தவன்‌ யென்னுட 
தோகையைத்‌ தொட்டிட நீதமுண்டோ . 


மந்திரியென்னடாவென்றுரைக்க அந்த 
மன்னவன்‌ பாத மடி தொழுது 

செந்திரு மேவிய திண்புய னேசெக 
தீஷ்பரனே அழ கேஷ்பரனே. 


பொல்லாதவன்‌ போத வாதித்த னென்று 
புரிந்து தோதேசத்திருவுளத்தில்‌ 

உள்ளது வென்று மறிந்தாலுமதை 
ஒன்று பத்தாக விளங்க வேணும்‌. 


ஒன்று பத்தாக விளங்காமலதில்‌ 
உள்ள படியென்றறியாமல்‌ 
சொல்லு மொழியினால்‌ கேட்டதினால்‌ வந்த 


துன்ப மொருகதை கேளுமய்யா. 


107 


108 


109 


110 


111 


112 


113 


29 


மிதிலை யென்றொரு தேசமய்யாகண்ணு 
மில்லாப்‌ பிறவிக்‌ குருடனுமே 

காதலி போலவன்‌ தேவியுடன்‌ இந்தக்‌ 
காசினியைவிட்டுத்தானடந்தான்‌ 


பாதி வழியிலே வந்திருக்கொரு 
பாதகன்‌ அல்வழி தானடக்கக்‌ 
கோதையவளாசை கொண்டு பிறவிக்‌ 


குருடனை விட்டு நடந்தாளே. 


தேவி குருடனைத்‌ தான்‌ பிரியப்பர 
தேசியும்‌ ஒத்தையாய்த்தான்‌ பிரியப்‌ 
பாவிப்‌ பயலாலே வந்திடுங்‌ காரியம்‌ 


பகரவுங்‌ கேளுமென்‌ அய்யாவே. 


காவேரிப்பட்டணமீதிருந்து அங்கே 
கலிங்கஞ்‌ செட்டியுந்‌ தேவியுமாய்க்‌ 
கோரமாய்‌ மாமனார்‌ வீட்டிருந்து 


குருடட னருக்கும்‌ வழிதனிலே 


வந்து வணிகன்‌ குருடன்‌ புலம்பிய 
வார்த்தை யைக்‌ கேட்டு அவனுரைப்பான்‌ 


பந்து முலையாளென்‌ தேவி யுடனிந்தப்‌ 
பாதை வழியாக வந்திருந்தேன்‌. 


வெள்ளாள னென்றொரு மாபாவி எந்தன்‌ 
மெல்லிய ரோடே அவன்புணர்ந்து 
உல்லாசமாக நடந்தார்கள்‌ நானும்‌ 


ஒத்தையாய்‌ ஆறுநாள்‌ பட்டினியாய்‌ 


நின்று தவிக்கிறேன்‌ காட்டுக்குள்ளே நீங்கள்‌ 
நேசமாய்‌ என்னையுந்தான்கூட்டிச்‌ 


சென்று நகர்மீதி லூட்டாலுங்களுக்கு 


114 


115 


116 


117 


118 


119 


30 


செம்மம்‌ உனக்குப்‌ பலனாகும்‌. 120 


அந்தகன்‌ சொன்ன மொழி கேட்டு செட்டி 
அன்னம்‌ வயிறுரொம்‌ பக்குடுத்துக்‌ 
கொந்து முலையாளைக்‌ கோல்பிடித்துக்‌ கொண்டு 


கூட்டிவா வென்றவன்‌ சொன்னானே. 121 


கூட்டிவா வென்றுரை செய்திட வேசெட்டிக்‌ 
கோதையும்‌ நாயகனைப்பாத்து 
காட்டி லிருக்குங்‌ குருடனைக்‌ கட்டி நான்‌ 
காசினியில்‌ போக நாயமில்லை . 122 


நாயகி சொன்னதைக்‌ கேளாமல்‌ செட்டி 
நன்மையு முண்டென்று தானினைந்து 
தாயக மாகக்‌ குருடனைக்‌ கூட்டியே! 


தானும்‌ வழியே நடந்தார்கள்‌. 123 


சிங்கள தேசத்தில்‌ போய்‌ சேர்ந்து ஒரு 
செட்டியார்‌ வீட்டிலே தானிருந்து 
திங்களுதிக்கச்‌ சமையல்‌ பண்ணி அவர்‌ 
திங்கக்கதிரோனுதித்திடவே 124 


மூவருங்கூடி விசைய நகரமும்‌ 
முந்தாவிப்‌ பாதை வழிநடக்கக்‌ 
கேள்வியு மிவ்வூரில்லையோ வென்றந்தப்‌ 
பாவி குருடனுரைத்தானே. 125 


பாவி குருடனழுதிட வே அந்தப்‌ 
பட்டணந்தன்னில்‌ பலசனங்கள்‌ 
கூவி யழுத குருடனை யுஞ்செட்டி 
கோதையு மூவரையும்‌ பார்த்து 126 


ஏது அழுதது யென்றுரைக்க அப்பத்‌ 


31 


தூது (தீது) நினைந்த குருடனுமே 
மாதுடனானும்‌ வருகையி லேசெட்டி 


மையல்‌ செய்து பெண்ணைத்‌ தான்‌ கூட்டி 


என்னைவிட்டுப்‌ போறாளென்றுரைக்கக்‌ கூடி 
ஏகினார்‌ ராசன்‌ இடந்தனிலே 
கண்ணுக்‌ கெட்டான்‌ சொல்லைத்தான்‌ கேட்டிந்தக்‌ 


கற்பனை ராசன்‌ விளங்காமல்‌ 


செட்டியை வெட்டவேதானுரைத்துப்‌ பெண்ணைக்‌ 
கூட்டியே கண்ணாம்‌ பறை படைத்தான்‌ 
மட்டக்‌ குருடனும்‌ ஒற்றையாகப்‌ பின்னும்‌ 


வார மனுசர்‌ தெரியமல்‌ 


காட்டுக்குள்ளே செட்டி வந்தது வும்‌ உயிர்‌ 
காப்பாத்தி அன்னங்‌ குடுத்ததுவும்‌ 
நாட்டுக்குள்ளே கூட்டி வந்ததுவும்‌ நானும்‌ 


நாரியையென்‌ பெண்ணாளென்றதுவும்‌ 


நீதங்‌ கெட்டராசன்‌ கேட்டதுவு என்ன 
நீதி செட்டி வெட்டுப்‌ பட்டதுவும்‌ 
சோதி முகத்தாளை நம்மிடஞ்‌ சேரென்று 


சொல்லாமல்‌ கண்ணாம்‌ பறையடைத்தான்‌ 


பட்டினி ஆறுநாள்‌ காட்டுக்‌ குள்ளே 
பசித்திடு லெச்சிமி யாள்‌ தனக்கும்‌ 


செட்டிக்கும்‌ நான்‌ செய்த துரோகமே எண்ணைக்குத்‌ 


தீர்ப்பே னென்று சொல்லித்தான்புலம்ப 


தூதுவ னோடிக்‌ குருடனுரைத்ததைச்‌ 
சொல்லவே ராசனுந்தான்‌ கேட்டுத்‌ 
தீதுசெய்‌ தோமென்று சொல்லியப்போ 


சொன்ன குருடன்‌ தனைவகைக்கப்‌ 


127 


128 


129 


130 


131 


132 


133 


32 


பின்னாலே சேத மனேகமய்யா அதை 
என்னாலே சொல்ல முடியாது 
கண்ணாலே கண்டு மிருந்தாலுமங்‌ 


கருத்தா விளங்க வேணுமய்யா 


மந்திரி போத விபூசணனுங்கதை 
மார்க்க முடன்‌ சொல்லத்தான்‌ கேட்டுச்‌ 
சந்திரன்‌ போய்க்கதிரோனுதிக்கவும்‌ 
ராசன்‌ குழுவிலே வந்தானே. 


ஆதி நாளை மந்திரிமார்க ளெல்லாரையும்‌ 
அழைத்து வரச்சொல்லித்தானிருத்திச்‌ 
சோதி முகமுள்ள ராசனழ கேசனும்‌ 


சொல்லும்‌ வயனத்தைக்‌ கேளுங்களே 


ஆவி யுடலுயர்‌ போலிருக்கு மங்கரு 
ணீக்கரே நீங்களுங்‌ கேளுங்களே 

தேவியும்‌ நானும்‌ பஞ்சணை மெத்தையில்‌ 
சிங்காரமாகப்‌ படுத்திருக்க 


போத வாதித்தனும்‌ வந்தானாம்‌ யெந்தன்‌ 
பொற்கொடியாள்‌ கொங்கை தொட்டானாம்‌ 
கோதை பதறியே ஆரென்று கேட்கவும்‌ 
போத வாதித்தன்‌ நானென்றானும்‌ 


இப்படியாகக்‌ கொத்த போத வாதித்தனை 
யென்ன சித்திராக்கினை செய்வோணும்‌ 
செப்பு மென்று ராசன்தான்‌ கேட்க அப்பச்‌ 


சித்தங்‌ கலங்கியே யெல்லோரும்‌ 


போதவாதித்தனைத்தானழைத்து ராசன்‌ 
போதினை யெல்லாமவற்குரைக்க 
நீதி முறையாய்‌ நடந்தாயே இந்த 


134 


135 


136 


137 


138 


139 


33 


நிந்தனை யென்ன அறையுமென்றார்‌ 


மந்திரி மார்கலுரைத்திடவே போத 
வாதித்தன்‌ முன்பின்‌ நடந்ததெல்லாம்‌ 
தந்திரமாகவுரைத்திட வேயந்தத்‌ 
தாரணி கேட்டு அனைவோரும்‌ 


பூருவ மாகிய மந்திரியே நீங்கள்‌ 
புண்ணிய மான மனுநீதி 
பாருலகிலழ கேஷ்பரராசனைத்‌ 


பார்த்து மனுநீதி சொல்வானாம்‌ 


செம்மையாய்‌ நீரு முரைத்தீரோ பெண்கள்‌ 
சித்த மனம்போல்‌ நடந்தீரே 
நன்மை செய்யத்‌ திம்மை யான கதையொன்று 


நானொன்று சொல்லுறேன்‌ கேளுமய்யா 


கோசலை என்றொரு தேசமய்யா அதில்‌ 
கோவிந்த னென்றொரு வேதியனும்‌ 
மாசில்லாதொரு மேனியனு மந்த 


மாநிலத்தில்‌ நெடு நாள்‌ முதலாய்த்‌ 


தேகித னென்றொரு பேரெடுத்து அந்தத்‌ 
தேசத்தில்‌ பிச்சையுந்தானெடுத்து 

ஆதியுடனே பிழைத்திருக்க அந்த 
ஆயிழைகிள்ளையுந்தான்‌ வளர்த்தாள்‌. 


கிள்ளை யென்று கிளிதான்‌ வளர்த்தாள்‌ 
கெற்பமில்‌ லாத மலடியினால்‌ 
பிள்ளை போலே அதைத்தான்‌ வளத்து அவள்‌ 


பேசவு நன்றாய்‌ வருத்தி வைத்து 


பேசிய பேச்சைக்கிளிதானும்‌ பெத்த 


140 


141 


142 


143 


144 


145 


146 


34 


35 


பேதையிவளென்று தானறிந்து 
பாசமுடனவள்‌ வீட்டு மேல்‌ நாலு 
பக்கமும்‌ பாத்து இருக்கயிலே 147 


பச்சைக்கிளிகளனேகமாய்க்‌ கூடியே 
பாதையிலாகாசமாய்ப்பறக்கக்‌ 
கெச்சித மாயிது கூடப்‌ பறந்து போய்க்‌ 
கேட்டுது நீரெங்கே போரிரென்று 148 


எங்கே போரிரென்று இதுகேட்க முன்னே 
யேகிய பச்சைக்‌ கிளிகளெல்லாம்‌ 
மங்கை யெனுங்கடல்‌ மீதிருக்‌ குந்தீவில்‌ 
மாங்கனிக்கிப்‌ போற மென்று சொல்ல 149 


வாரிகனிகள்‌ புசிப்பானேன்‌ இந்த 
வைய்யகத்தில்‌ கனிதானிருக்க 
பாரில்‌ பெரியோர்‌ பொசித்தாக்காலம்‌ 


பதினாறுள்ள தேகம்‌ பெறுவார்கள்‌ 150 


என்று கிளிகள்‌ உரைத்திடு வேகூட 
ஏகி இதுவும்‌ பறந்திடவே 
சென்று கனிகள்‌ அதுபொசிக்க இது 
தின்னாம லொருகனிதான்‌ பிடிங்கி 151 


அன்னை பிதாவும்‌ பொசித்தாக்கல்பதி 
னாறுள்ள தேகம்‌ பெறுவார்கள்‌ 
என்னைக்கி நம்மளைக்‌ காப்பாத்து வாரென்று 


ஏகிக்கிளிவீட்டில்‌ வந்ததுவே. 152 


வீட்டில்‌ கிளிகனி கொண்டு வர அதை 
வேதியன்‌ கண்டு மனமகிழ்ந்து 

தாட்டிக மாய்மறை யோனுக்கு முன்னந்‌ 
தாரணையெல்லாமுரைத்ததுவே. 153 


தாரணை யெல்லாங்கிளியுரைக்கக்கனி 
தாவென்று வேதியன்‌ தான்‌ வாங்கிப்‌ 
பாரெல்லாமாளுமென்ராசனுக்‌ காமென்று 


பார்த்திபன்‌ முன்கனிவைத்தானே. 


ராசன்‌ கனியையுந்தான்‌ பார்த்து மறையோன்‌ 
நவின்ற தெல்லாந்தான்‌ கேட்டுப்‌ 

போசன்‌ மனதுமிக மகிழ்ந்து இந்த 
பூமியுள்ளோர்‌ பிழைத்திடவே 


ஆவலுடனே மாமரத்தை வைத்தானது 
ஆகாச மட்டும்‌ வளந்ததுவே 
காவலுடன்‌ கட்டாய்தான்‌ பாத்தான்‌ நிதங்‌ 


காத்து வருகிற நாளையிலே 


வேதியன்‌ வீட்டில்‌ கிளிஇருக்க 
வேந்தனிடமாமரமிருக்கப்‌ 
பாதி மதிசூடும்‌ நாதனால்‌ வந்த 


பழவினை மூண்டதைக்‌ கேளுங்களே 


மாவுமொரு கனிதான்‌ பழுக்க ராகு 
கேதுவு மொருநாள்‌ பார்த்திருக்கப்‌ 
பாவு பரிபகலோனுட காந்தியால்‌ 


பாம்பு விசங்கனி வாங்கியதே. 158 


பாரினில்‌ சூரியன்‌ காந்தியாலேயப்பப்‌ 
பாம்பு விசங்கனி தோன்றிடாமல்‌ 
கூரிய மாங்கனி கொண்டுவாடாவென்று 


கொத்தவன்‌ சொல்லப்‌ புகுந்தானே. 


தூதுவ ரோடிப்‌ பிடிங்கிவர அதைத்‌ 
தொல்லுலகிலுள்ளோர்‌ பார்க்கவர 
மாது புயன்‌ குரு வோரைப்‌ பெரியோரை 


154 


155 


156 


157 


159 


36 


மாங்கனியைத்‌ தின்னு மென்றானே. 


மாங்கனி யைக்குரு தான்பொ சிக்க உயிர்‌ 


வாங்கியே மானுடம்‌ போனதுவே 


பொங்கியே ராசனும்‌ வேதியன்‌ பாவியை இப்‌ 


போது கொண்டுவாவென்றுரைத்தான்‌ 


கொண்டு வந்து மறைவேதியனே உன்‌ 
கோத்திர பிரும்மகுல மானதினால்‌ 


கண்டு உனைவிட்டேனென்று சொல்லி ஒத்தைக்‌ 


கண்ணை பிடிங்கியே விட்டானே 


வேதியன்‌ கண்ணைப்‌ பறிகொடுத்து வெகு 
வேகமாய்‌ வீட்டுக்குத்தான்‌ நடந்து 
சாதனையாகநவை செய்தாயென்று 


கிளிதனைப்‌ பிடித்துக்‌ கழுத்தறுத்தான்‌. 


கொத்தவன்‌ முன்பின்னறியாமல்‌ வேத 
கோவிந்தனு முன்‌ பாராமல்‌ 

சித்தம்‌ போலே கிளி செத்ததினால்‌ வந்து 
தீவினை மூண்டதே கேளுங்களே. 


பட்டணந்தன்னிலே வீற்றிருக்கும்‌ பல 
சாதியி லேயொரு வண்ணாத்தி 
கட்டி யுருண்டவள்‌ மாமி மருமகள்‌ 


கையிணக்கம்‌ செய்து கொண்டதினால்‌ 


மாமி மருகமள்‌ மேல்‌ பகைத்து நஞ்சு 
மாம்பழத்தைத்‌ தின்று சாவமென்று 

காமியவளும்‌ பொசிக்கப்‌ பதினாறு 
காரிகை போலே இருந்தாளே 


ஆறு பத்துவயதுள்ளவள்‌ மாங்கனி 


160 


161 


162 


163 


164 


165 


166 


37 


38 


யாலே வயது பதினாறு 
வேறுருவாய்‌ மேனியாச்சு தென்று சொல்லி 
வேகமாய்‌ மாமரங்‌ கீழிருந்தாள்‌ 167 


கோபமாய்ப்‌ போனவள்‌ நஞ்சுமாங்கனிதின்று 


கொன்றுதோவென்றவள்‌ கிட்ட வந்து 168 


என்னுட மாமியார்‌ சண்டையிட்டுவர 
இவ்வழி காணியோ என்றுரைத்தாள்‌ 
சொன்ன மருமகள்‌ கட்டிக்‌ கனிதின்று 


தோரணையெல்லாமறிந்தாளே. 169 


உந்தனிட சண்டை இட்டதுவும்‌ நன்‌ 
உயிர்விடு வேனென்று வந்ததுவும்‌ 
இந்த மாங்கனியைத்‌ தின்றதுவும்‌ இவ்‌ 


வயதாகிப்‌ போகக்கண்டதுவும்‌ 170 


வார்த்தைகள்‌ சொல்லிடு மாமியைக்‌ கூட்டியே 
வாவென்று வீட்டில்‌ கணவனிடம்‌ 
சாத்தினாளிந்த நடத்தையும்‌ பூலோகம்‌ 
தன்னிலே ராசனுங்‌ கேட்டவுடன்‌ 171 


கேட்டுவண்ணாத்தியைக்‌ கூட்டிவந்து ராசன்‌ 

கிட்ட இருத்தி உரையுமென்றான்‌ 
நாட்டுக்கடங்காமலிருகுதய்யா அந்த 

நஞ்சு மாங்கனி தின்று சாவமென்று 172 


என்னை மருமகள்‌ வைத்துக்காகவே 
இறந்து போவோமென்றுதானினைந்து 
தின்ன பழைய நிறம்போக வெகு 


தீர்க்கமாயாச்சுதென்‌ தேகமெல்லாம்‌ 173 


மாங்கனியைத்‌ தின்ன வண்ணாத்தி சொல்லராசன்‌ 


மாங்கனியால்‌ ரெண்டைக்‌ கொண்டுவந்து 
சா(ங்‌)க நிசமுள்ள பேரு திங்கமுன்‌ 
சடலமும்‌ போய்ப்‌ பதினாறு 174 


கண்டு அரசன்‌ மனமகிழ்ந்து முன்னே 
கண்ணைக்‌ கெடுத்த மறையோனே 
சென்று கூட்டிவரச்‌ சொல்லியே ராசனும்‌ 


செப்பினான்‌ வேதியனைப்பார்த்துப்‌ 175 


பார்த்துச்‌ செய்யாத முறையாலே வந்த 
பாவம்‌ பெரியோர்‌ பொறுக்க வேணும்‌ 
தீர்த்துக்‌ கொள்ளுமென்று ராசனுந்தான்‌ வெகு 
செம்பொன்‌ வரிசை கொடுத்தானே. 176 


வேதியன்‌ செம்பொன்னைத்தான்‌ வாங்கியவன்‌ 
வீட்டில்‌ வந்து மனையாளிடத்தில்‌ 
பாதி மதியோன்‌ செயலாலேகிளி 
பாவம்‌ நமக்குப்‌ பலித்ததென்று 177 


என்று மறையோனிறந்தானே அது 
கண்டு மனைவியுங்‌ கூடிறந்தாள்‌ 
நன்றுதானாச்சுது யென்று சொல்லியந்த 
ராசனுங்கூட இறந்தானே 178 


ராசனிறந்திட தேவியும்‌ பின்‌ துணை 

யாகிய பேருக ளெல்லோரும்‌ 
போசனிறந்தபின்னமிருந்தாவதேன்‌ 

போவென்று விட்டாருயிர்தனையும்‌ 179 


வச்சு பின்னாலே அறியாமல்‌ செய்த 


வதைபழி போலே வந்துவிடும்‌ 180 


என்று மனுநீதி மந்திரி சொல்லவெகு 


இன்பமாய்‌ ராசனழகேஷ்பரனும்‌ 
நன்றுதானென்று சபைதனிலே நாலு 


மந்திரி மாரையுந்தானழைத்துச்‌ 


சேரவே ராசனழ கேஷ்பரனைப்‌ போத 
ஆதித்தனைப்‌ பார்த்து உரைப்பாராம்‌ 

பாரில்‌ பசித்தார்‌ முகம்பாத்துப்‌ பசியாற்ற 
பழிவந்து நேந்தகதை சொல்லுரேன்‌ கேள்‌. 


தாப முடன்விசையாபுரிப்பட்டணம்‌ 
தானிருந்து ஒரு வேதியனும்‌ 
பாவந்துலைக்கவே காவேரி ஸ்தானம்‌ 


பண்ணுவோமென்று மனமகிழ்ந்து 


ஆச்சி இடத்திலே சொல்லிக்‌ கொண்டு அந்தப்‌ 
பாறையை விட்டு நடந்தானே 

தாச்சி இல்லாமல்‌ நடந்தானே கட்டிச்‌ 
சாதத்தைத்‌ தோளில்‌ தான்‌ போட்டுப்‌ 


பாச்சலூர்‌ பட்டணம்‌ போய்ச்‌ சோர்ந்துவட 
பத்திரகாளியோர்‌ கோவிலிலே 

ஆச்சி இருக்கு மந்திக்கோவில்வம்‌ 
வால விருச்சத்தின்‌ கீழாக 


வேதியனுஞ்சிமைதானிறங்கிந்தி 
மீதினில்‌ ஸ்தானங்கள்‌ தானாடி 
சாதம்‌ பொசிக்க வருகையிலே ஒரு 


கற்பனை வந்ததைக்‌ கேளுங்களே. 


நாதன்‌ கயிலாடு மேதுரைப்‌ பட்டண 
தேசத்திருந்தொரு பாப்பானும்‌ 
ஏழுபத்துள்ள மறையவனும்‌ அவன்‌ 


ஏகிய ஆலாமரத்தில்‌ வந்தான்‌. 


181 


182 


183 


184 


185 


186 


187 


40 


41 


இந்தப்‌ பிராமணன்‌ என்னவென்று கேட்க 
அன்னமில்லாமயக்க மென்றேயுரைத்தான்‌ 
அன்னமயக்கமென்றே யுரைக்கப்‌ பாதி 


யாகவே கட்டுச்சாதம்‌ அவிழ்த்து 188 


முன்பசி தீர்த்து வருவோமென்று அய்யன்‌ 
தண்ணீர்‌ கரைதனில்‌ தானுவந்து 
அன்னமு அய்யன்‌ பொசித்திடவே அந்த 
அய்யனும்‌ ஆலில்‌ படுத்திடவே. 189 


ஒன்றுக்கு ஒன்றுந்‌ தெரியாமல்‌ வந்திடும்‌ 
ஊழ்வினை கேளுமென்‌ அய்யாவே 
தாகமுடன்‌ கெருடாழ்வாரும்‌ ஒரு 
சர்ப்பத்தைக்காலில்‌ பிடித்துக்‌ கொண்டு 190 


சாகவுஞ்‌ சர்ப்பத்து நஞ்சுதெறித்துக்குறை 
சாதத்தின்‌ மேலே விழுந்திடுமாம்‌ 
சர்பத்து நஞ்சு விழுந்திட வே அது 
தானறியாமல்‌ மறையோனும்‌ 
உற்பனமாகயெழுந்திருந்து சாதம்‌ 
உண்ணும்‌ மறையோனைத்தானெழுப்பக்‌ 191 


கையிலே சாத்தைத்தான்‌ போட அதை 
அய்யனு வாங்கி வயித்தில்‌ விட 
மெய்யெல்லா நஞ்சு பரந்தேறி உயிர்‌ 
மேவியே மானிடம்‌ போனதுவே 192 


பாம்பு விசமென்றறியா மல்‌ இவன்‌ 
பாச்சலூர்பட்டணத்தாரிடம்‌ போய்‌ 
வீம்பு பெருமறை யோரிடத்தில்‌ இவன்‌ 
விண்ணப்பஞ்செய்ததைக்‌ கேளுங்களே 193 


வயது சென்ற பிராமணனும்‌ அன்ன 


மயக்க மாகவே படுத்திருந்தான்‌ 
தயிரு விட்டிடு கட்டிச்சாதங்கையில்‌ 


தான்‌ பொசிக்க விக்கித்தானிறந்தான்‌ 


நல்லடக்கஞ்‌ செய்ய வேணுமென்று அந்த 
நாட்டிலுள்ள மறையோர்களையும்‌ 

எல்லோரும்‌ ஆல மரத்தடியில்‌ வந்து 
இறந்து கிடக்கிற பார்ப்பானைப்‌ 


பார்த்து மிவனே கொன்னவன்‌ முதல்லப்‌ 
பரிசெய்தானென்றவனைப்பிடித்துச்‌ 

சேத்து வடபத்திரகாளியுட கோவிலில்‌ 
சென்று இவனைப்‌ பிடித்தடைத்துப்‌ 


பத்திரகாளியுட கோவிலிலே இந்த 
பாப்பானும்‌ ஆறுநாள்‌ பட்டினியாய்‌ 
விஸ்த்தார மாகவே பத்துக்கவிதை 


விளம்பினான்‌ பத்திரகாளியின்‌ மேல்‌ 


பார்ப்பான்‌ கவிதை படித்திட வேயந்தப்‌ 
பாச்சலூர்பட்ட்ணம்‌ வெந்திடவே 
தாப்பா இருக்கும்‌ வடபத்திரகாளியின்‌ 


சன்னதி வேதியன்‌ பிள்ளையின்‌ மேல்‌ 


ஆவேசமாகவே வந்து சொல்லுமிவன்‌ 
ஆல மரத்தினில்‌ வந்ததுவும்‌ 

தாவி கெருடாழ்வார்‌ வந்ததுவுஞ்‌ சாதம்‌ 
தன்னில்‌ விசமும்‌ கலந்ததுவும்‌ 


பத்திரகாளி உரைத்திடவே அந்த 
பாச்சலூர்ப்‌ பார்ப்பாரனைவோரும்‌ 


சித்திரமாகப்‌ பிராமணன்‌ காலிலே 


தெண்டம்‌ பண்ணிவந்தனுப்பிவைத்தார்‌. 


194 


195 


196 


197 


198 


199 


200 


42 


பசித்தபேர்‌ முகந்தூண்பாத்துப்‌ பசியாத 


பழிவந்து நேர்ந்த தைப்போல 
நேசத்தாரென்று ஒருவருண்டோவென்று 


நேசமாய்ப்‌ போதவாதித்தனுமே 


என்தலை மீதி லெழுத்திது வோவென்று 
எழுந்தானே போதவாதித்தனுமே. 


கூட்டிவரச்‌ சொல்லித்தானிருத்தி முன்‌ 


கொலுவில்‌ முடிந்திடுஞ்சாதந்தன்னை 
ஊட்டியவனும்‌ பொசிக்க விசமேறி 


ஒன்றுஞ்‌ சொல்லாமல்‌ மடிந்தானே 


பின்னை யொருவனைக்கூட்டி வந்து 
பொரிஅம்பைத்‌ திரக்க அவன்சாக 

அன்னை படுத்திடும்‌ பஞ்சன மெத்தை மேல்‌ 
ஆங்காரமாய்ப்‌ போத வாதித்தனும்‌ 


பள்ளியறையின்மேல்‌ கட்டியே போட்ட 
பாம்பையும்‌ சுண்டு விரல்‌ தனையும்‌ 

அள்ளி வந்துராசன்‌ முன்னே வைத்து இந்த 
அத்தாச்சி யெல்லாமறிந்திடவே 


பாத்து அரசன்‌ மகிழ்ந்திருக்க முன்னாள்‌ 


பாவினை யெல்லாம்‌ பணிந்துரைப்பான்‌ 


அத்த ராத்திரி பட்டணஞ்சுத்தியே 
அவசரமாக வருகையிலே 

பத்திரகாளி அழுதது வும்‌ அவள்‌ 
பாதம்‌ பணிந்து நான்‌ கேட்டதுவும்‌ 


உத்திரவு இந்தத்‌ தாரணையெல்லாம்‌ 


201 


202 


203 


204 


205 


206 


207 


43 


44 


உரைத்திட்ட நான்சினமேயெழுந்து 
சுத்தமுடன்‌ பரிசோதினையுங்காளி 
சொல்படி பாத்து நடப்பிவிக்க 208 


இந்தப்படியல்லாம்‌ வேறொன்றும்‌ துர்ப்புத்தி 
ஏதோ நானொன்றும்‌ செய்யவில்லை 
அந்தப்‌ படியெல்‌ லாந்தன்‌ கேட்டு 
அழகேசனு மெத்தவேதானும்‌ மனமகிழ்ந்து 209 


பெண்ணாப்‌ பிறந்தவள்‌ பேச்சைக்‌ கேட்டுநாமும்‌ 
பேதை யாகநினைந்து கொண்டோம்‌ 
சின்னப்‌ படுத்த இருந்தோமே யென்று 
செப்புவான்‌ ராசனழ கேஷ்பரனும்‌ 210 


ஆழிகள்‌ சூழ்ந்த புவியிற்குள்‌ ளேரெச்சித்‌ 
தாரையும்‌ பச்சித்தார்‌ அந்நாளில்‌ 
கேளுங்கள்‌ மந்திரி மார்களே யென்று 
அழகேசனுங்கதை உரைத்திடவே 211 


காவிரி யென்றொரு பட்டண முண்டந்தக்‌ 
காசினியிலொரு மாமறையோன்‌ 
தேவாதி தேவன்‌ பிரம்மன்‌ சியலாகச்‌ 


செய்தான்‌ அவருக்கு ஆறுபிள்ளை 212 


ஆறும்‌ பிறந்திட மாமறை யோன்‌ தேவி 


அந்நாள்‌ மரணமாய்ப்‌ போயிடவே 213 


சித்தங்‌ கலங்கியே வேதியனு மந்த 
தேசத்தில்‌ பிச்சைகள்‌ தானெடுத்துப்‌ 
பிள்ளைகள்‌ ஆறையுங்‌ காப்பாத்தி யிவன்‌ 


கிள்ளை மொழிகள்‌ அமந்தேத்தி 214 


வல்லாண்மை யாக வருகையி லேவினை 


வந்தவகை கேளும்‌ மந்திரியே 


பட்டணத்தில்‌ பிச்சை யெட்டா மல்‌ ஒரு 
பாலவனத்திலேதானேகி 
சட்டமுடனவன்‌ மூங்கிலரிசியைத்‌ 


தானெடுத்து வீட்டில்‌ கொண்டுவந்து 


தன்கையினாலே சமைத்துப்‌ பிள்ளைகளைச்‌ 
சாப்பாடு பண்ணியவன்பொசிப்பான்‌ 


எங்கேயவன்‌ வெளியே போனாலும்‌ பிள்ளை 


யெட்டி யெட்டியே பார்த்திருக்கும்‌ 


பங்குனி மாசங்‌ கோரத்திலே அனல்‌ 
பத்தியும்‌ மூங்கிலு வேகையிலே 
செங்கனி போலவே நல்லபாம்‌ பானது 


தீயிலே பட்டுத்‌ தள்ளாடிப்‌ 


பக்கத்திலே போனான்‌ வேதியனும்‌ நல்ல 
பாம்பு படுகிற துன்பங்கண்டு 
பொக்கென்று கையினால்‌ தூக்கியே கீழாகப்‌ 


போட்டான்குளுந்த மணல்‌ தனிலே 


பாம்பையு பார்ப்பான்‌ லெச்சிக்கவே அந்தப்‌ 


பாம்பு அவனை வழிமறித்து 


வீம்பாகப்‌ போற மறையவனே பசி 


வேளை அகோரமிருக்குது காண்‌ 


முன்னே கட்டிக்‌ கொண்டு பாம்பு சொல்ல மறையோன்‌ 
முக்கண்ணன்‌ தயவோயென்று சொல்லி 

அன்னை இல்லாத கொழந்தைக்கு வேறொரு 
ஆதர வில்லை யென்று நினைத்து 


நிக்கிற வேதியனைப்பார்த்து வெகு 


215 


216 


217 


218 


219 


220 


221 


45 


நேசமாய்‌ நல்லபாம்‌ பானதுவும்‌ 
பக்குவ மாகவே நிக்கிறமாய்‌ நீ பசி 
யாகுதே வேதியாவென்றுரைக்கப்‌ 


பின்னை யெனக்கொன்று மில்லை அய்யா என்று 


பேதமை யாய்மறை யோனுரைக்கச்‌ 


சர்ப்பமுங்‌ கேட்டு மனமகிழ்ந்து பார்ப்பான்‌ 
தன்மையாய்‌ நாக மணிகொடுத்துக்‌ 
கற்ப காலமும்‌ பெரசிக்கப்‌ பிள்ளைகள்‌ 


கையில்‌ கொடுத்து வாவெனவே 


சத்தியம்‌ பண்ணியே சற்பம்‌ விட பாப்பான்‌ 


தானடந்து பிள்ளைகையிலிடச்‌ 
சுத்தி வந்து பிள்ளைகள்‌ கேட்கச்‌ 


சொல்லுவான்‌ மாமறை வேதியனும்‌ 


நீங்கள்‌ பிழைக்கவே சொன்னது அம்மணி 
நீலத்தை யென்கையில்‌ ஈய்ந்ததுவும்‌ 
என்று உரைத்து மறையவனும்வனம்‌ 


ஏகியே சற்பமிடத்தில்‌ வந்து 


நின்றும்‌ எனையும்‌ பொசியுமய்‌ யாவென்று 


நேசமாய்‌ வேதியன்‌ தானுரைக்கப்‌ 


பார்த்து மறையோனே நாகேந்திரனிந்தப்‌ 
பாரவனத்தில்‌ மடியாமல்‌ 
காத்து ரெட்சித்த பகவானே கொல்ல 


கர்மம்‌ நினைந்தோமே யென்று சொல்லிச்‌ 


சீவரத்தினமிவன்‌ கையில்‌ கொடுத்துச்‌ 
செத்தது நல்லபாம்பானதுவும்‌ 


பாவ நமக்குக்‌ கிடைத்ததென்று பார்ப்பான்‌ 


222 


223 


224 


225 


226 


227 


228 


பாதை நடந்து மனையில்‌ வந்து 


பிள்ளைகள்‌ கையிலே தான்‌ கொடுத்து ஒன்றும்‌ 


பேசாமல்‌ வேதியன்‌ தானிறந்தான்‌ 
வல்லமை செய்து பிழைக்காமல்‌ பிள்ளை 


மாண்டுது வேதியன்‌ பின்னுடனே 


சொல்படி பெண்பிள்ளை பேச்சைக்‌ கேட்டு வெகு 


தோசம்‌ மனதில்‌ நினைந்தோமே 
வில்பிடி மாயன்‌ கிருபையென்று அந்த 


வேந்தனு மெத்த மனமகிழ்ந்து 


மந்திரி நாலுபேரைப்‌ பாத்து வெகு 
வார்த்தை வணக்கமாய்த்தானுரைத்துத்‌ 
தந்திமேல்‌ பவனி வாவென வேவெகு 


தானங்கள்‌ சொர்ணங்கள்‌ தூவிவரச்‌ 


சிம்மாசனத்தில்‌ தானும்‌ வைத்து வெகு 
செம்பொன்‌ வருசைமிகக்கொடுத்து 
நம்மாலே வந்த பிழைதமக்கு நீங்கள்‌ 


நாலும்‌ பொறுத்தே அருள்வீர்‌ 


கன்னிகாதானம்‌ அனேகஞ்செய்தார்கோயில்‌ 
கட்டிக்குளக்கரை வெட்டிவைத்தார்‌ 
வன்னிமரங்களனேகவைத்தார்‌ இந்த 


மாநில மெல்லாம்‌ புகழவைத்தார்‌. 


ஆவி யொன்று கூடு ரெண்டாக 
அழகேசனு மந்திரி நால்பேரும்‌ 


செவ்வித மாகவே வாழ்ந்தார்கள்‌ 


செகசோதி கிருபை யருளாலே . 


செந்திரு வாழி திருவாழி இந்தத்‌ 


229 


230 


231 


232 


233 


234 


235 


47 


48 


தேசங்களெல்லாம்‌ திரைவாழி 
மந்திரி நாலுபேரும்‌ வாழி அந்த 
மன்னவன்‌ யெந்நாளுந்தான்வாழி. 236 


சேதுபதி யருள்‌ தான்வாழி திருச்‌ 
செந்தாரு முகவன்‌ தான்‌ வாழி 
மாது பதிகடலாடி வளர்‌ சிங்கம்‌ 
மன்னவன்‌ வீரபத்திரன்வாழி 
அந்தணர்‌ வாழி புகழ்வாழி புவி 
ஆள்கின்ற ராசன்‌ குலம்‌ வாழி. 237 


விசுவாசு வருசம்‌ புரட்டாசி மாதம்‌ 31 தேதி சொக்கம்பட்டியிலே இருக்கும்‌ முத்தன்‌ 


செட்டி மகன்‌ நாலு மந்திரிகும்மியெழுதி நிறைந்தது. முற்றும்‌. இந்த ஏடு எடுத்த பேர்கள்‌ 
பிழை இருந்தால்‌ திருத்திப்‌ படித்துக்‌ கொள்ள வேண்டியது. மறுபடியும்‌ ஏட்டுக்‌ 
காரனிடத்தில்‌ கொடுக்க வேண்டியது. 


தண்டாயுதபாணி துணை. முத்தாலம்மன்‌ துணை. வயிரம்மாள்‌ துணை. 


